கிருவிலஞ்சி முருகன்‌ 
பிள்ளைத்தமிழ்‌ 


கழக வெளியீடு: ௮௮௨ 


கவிராச பண்டாரத்தையா 


இயற்றிய 
திருவிலஞ்சி முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


ரியர்‌, பெருநாவலர்‌, 
திரு பு பு சி பன்னைவன நாத முதலியார்‌ 


எழுதிய 
அரும்பொருள்‌ விளக்கத்துடன்‌ 


திருநெல்வேலி, தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, லிமிடெட்‌, 
1/140, பிரகாசம்‌ சாலை, சென்னை-1 
திருநெல்வேலி-6 மதுரை-1 கோயமுத்தூர்‌-1 
1973 


புலவரகம்‌ சிதம்பரநாத புள்ளைவனநாத முதலியார்‌ (1889) 


THE SOUTH INDIA SAIVA SIDDHANTA WORKS 


© 1073 


PUBLISHING SOCIETY, TINNEVELLY, நாற, 


Ed I May 1957 
Reprint: . Jan 1973 


031,1M11,2. 
7873 


THIRUVILANT MURUGAN PILLAITH THAMIZH 


Thiruvaranganar Achakam, Madras-13. (1/2) 


பதிப்புரை 


தமிழ்மொழியில்‌ உள்ள தொண்ணூ ற்றாறுவகைச்‌ சிற்றிலக்‌ 
கிய நூல்களுள்‌ பிள்ளைத்தமிழ்‌ என்பதும்‌ ஒன்று, பிள்ளைத்‌ 
தமிழ்‌ என்னுஞ்சொல்‌ பிள்ளையைப்பற்றிய தமிழ்‌ என்று விரியும்‌. 
பிள்ளைத்தமிழ்‌ நூல்கள்‌ பிள்ளையாகப்‌ பிறந்ததாகக்‌ கதை 
வழங்கும்‌ தெய்வங்கள்‌ மீ தும்‌ பெரியோர்கள்மீதும்‌ பாடப்பெறும்‌. 
முன்னோர்கள்‌ தெய்வத்‌ திருவருளையும்‌ பெரியோர்களின்‌ அருளை 
யும்‌ பெறுதற்கு இதனையும்‌ ஒருவழியாகக்‌ கைக்கொண்டுள்ளனர்‌. 


ஆனைமுகக்கடவுள்‌, முருகக்கடவுள்‌, உமையவள்‌ ஆகியோர்‌ 
பிள்ளையாகப்‌ பிறந்ததாக வழக்குண்மையின்‌ இவர்கள்மீது 
பெரும்பான்மையாகப்‌ பாடப்பட்டுள்ளன. சிவபெருமான்‌ எக்‌ 
காலத்தும்‌ யாண்டும்‌ பிள்ளையாகப்‌ பிறந்தார்‌ என்னும்‌ வழக்கா 
த சிவபெருமான்மீது பிள்ளைத்தமிழ்‌ பாடும்‌ வழக்கம்‌ 
ல்லை. 


பிள்ளைத்தமிழ்‌ பெற்ற கடவுளர்களுள்‌ முருகக்கடவுள்‌ 
முதன்மையானவர்‌. இவர்மீது எண்ணற்ற பிள்ளைத்தமிழ்‌ 
நூல்கள்‌ பாடப்பெந்றுள்ளன. பிள்ளைத்தமிழ்‌ முதலிய சிறு 
நூல்களை அரும்பதவுரை ஆராய்ச்சி முன்னுரை முதவியவைக 
ளோடு வெளியிட எண்ணி இதுவரை, . முத்துக்குமரரசாமி 
பிள்ளைத்தமிழ்‌, திருச்செந்தூர்‌ முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌, திருமலை முருகன்‌ 


மில்ளைத்தமிழ்‌, திருவிரித்சை முருகன்‌ பிர்ளத்தமிற்‌ முதலியவைகளை 
வெளியிட்டோம்‌. ்‌ 


இப்பொழுது திருவிலஞ்சி என்னும்‌ பதியின்கண்‌ எழுத்‌ 
தருளிய முருகக்கடவுள்மீது, கவிராச பண்டாரத்தையா என்னும்‌ 
அருந்தமிழ்ப்‌ புலவரால்‌ இயற்றப்பெற்ற திருயியஞ்சி முருகன்‌ 
பிஜ்ளைத்தமிழைப்‌ புலவர்‌ திருமிகு. பு. சி. புன்ளைலனநாத முதலியார்‌ 
அவர்களைக்கொண்டு அரும்பொருள்‌ விளக்கம்‌ முன்னுரை 
மூதலியன எழுதச்செய்து வெளியிடுகின்றோம்‌. 


இற்நூற்குப்‌ பொருட்‌ குறிப்பு எழுதியுதவிய உயர்திரு. 
இராவ்பகதூர்‌, தணிகைமணி, வ. ௬. செங்கல்வராயபிள்ளை, 
எம்‌,ஏ., அவர்கட்கு எம்‌ நன்றி யுரித்தாகும்‌. இப்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
நூலைத்‌ தமிழ்‌ உலகம்‌ கற்றுணர்ந்து பயனடையவேண்டும்‌ 
என்று விரும்புகிறோம்‌. 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகத்தார்‌. 


முன்னுரை 


இஃது, இலஞ்சியில்‌ திருக்கோவில்‌ கொண்டிருக்கும்‌ குமார 
சுவாமிமீது பாடப்பெற்ற பிள்ளைத்தமிழ்‌. இதனைப்‌ பாடியவர்‌ 
தென்காசியை அடுத்த செங்கோட்டையில்‌ வாழ்ந்துவத்த மகா 
வித்துவான்‌, கனம்‌ கவீராச பண்டாரத்தையா அவர்கள்‌. இலஞ்சி 
தகர்‌, திருநெல்வேலி மாவட்டம்‌, தென்காசி வட்டம்‌, திருக்‌ 
குற்றாலத்தை அடுத்து உள்ளது. 


பிள்ளைத்தமிழ்‌ என்பது தமிழ்மொழியிலுள்ள தொண்‌ 
ணூற்றாறு வகைப்‌ பிரபந்தங்களுள்‌ ஒன்று, பிள்ளைத்தமிழ்‌ 
ஆண்பாற்‌ பிள்ளைத்தமிழ்‌, பெண்பாற்‌ பிள்ளைத்தமிழ்‌ என இரு 
வகைப்படும்‌. அவற்றுள்‌ ஆண்பாற்‌ பிள்ளைத்தமிழில்‌ காப்பும்‌, 
செங்கீரையும்‌, தாலும்‌, சப்பாணியும்‌, முத்தமூம்‌, வருக என்றலும்‌, 
அம்புலியும்‌, சிற்றிலும்‌, சிறுபறையும்‌, சிறுதேரும்‌, அறிஞர்‌ 
தெளித்த மற்றவையும்‌ சுற்றத்தளவாக வைத்துப்‌ பாடுதல்‌ 
வேண்டும்‌ என்று தெய்வத்தன்மையினை உடையவர்களாகிய 
தன்மையினைக்கொண்ட புலவர்கள்‌ கூறினார்கள்‌. 


காப்பாவது பாட்டுடைத்‌ தலைவனை, திருமால்‌ முதலிய 
தெய்வங்கள்‌ காக்குமாறு வேண்டிக்கொள்ளூதல்‌. செங்கீறைப்பகுவ 
மாவது பிள்ளை ஒருகால்‌ முடக்கி இரு கைகளையும்‌ நிலத்தில்‌ 
ஊன்றித்‌ தலைதிமிர்த்து முகம்‌ அசைத்தாடும்‌ நிலை. தாரப்பகுலு 
மாவது பிள்ளையைத்‌ தொட்டிவிற்‌ கிடத்தி மாதர்‌ தாவசைத்துப்‌ 
பாடும்‌ நிலை, சப்பாணிப்பருவமாவது பிள்ளை கையுடனே கை 
சேர்த்துக்‌ கொட்டும்‌ நிலை முத்தப்பகுவமாவது பின்ளையினது 
வாய்‌ முத்தத்தை விரும்பிக்கூறும்‌ நிலை. வருகைப்பருவமாவது 
பிள்ளையை நடந்து வருக என்று அழைக்கும்‌ நிலை. அம்புலிப்பகுவ 
மாவது பாட்டுடைப்‌ பிள்ளையுடன்‌ விளையாட வரும்படி. 
்‌ பெண்டிர்‌ அப்‌ பிள்ளையை ஒக்கலையில்‌ இருத்திவைத்துக்கொண்டு 
அம்புலியை (சந்திரனை), சாம, பேத, தான, தண்டங்களால்‌ 


முன்னுரை ர 


கூறி அழைககும்திலை. சிறுபதறப்பகுலமாவது பாட்டுடைப்‌ 
பிள்ளையைச்‌ சிறுபறை கொட்டும்படி வேண்டும்‌ நிலை. சிற்றிற்பருவ்‌ 
மாவது சிற்றில்‌ இழைக்கும்‌ சிறுமியர்தம்‌ சிற்றிலைச்‌ சிதைக்க 
வேண்டாம்‌ என்று பாட்டுடைக்‌ குழவியை வேண்டும்‌ நிலை 
சிறதேர்ப்பருவமாவது - பாட்டுடைப்‌ பிள்ளையைச்‌ சிறுதேர்‌ 
உருட்டும்படி வேண்டும்‌ நிலை. 


பெண்பாற்‌ பிள்ளைத்தமிழ்‌ ஆயின்‌, இறுதி மூன்று பருவங்‌ 
களுக்கு ஈடாக அம்மாளை, நீராடல்‌, ஊசல்‌ என்ற மூன்றும்‌ சொல்லப்‌ 
படும்‌, அழ்மானைப்பகுவமாவது பாட்டுடைப்‌ பெண்பிள்ளை பலநித 
அம்மனையை எடுத்து, மாறி மாறி எறிந்து ஆடுதலைக்‌ கூறும்‌ 
நிலை. நீராடற்பநுவமாவது தலைவி புதிய வெள்ளநீர்‌ ஆடுதலைக்‌ 
கூறும்‌ நிலை, ஊசற்பகுலமாவது தலைவி பொன்‌ மணிகளால்‌ 
செய்யப்பட்ட? ஊசலில்‌ இருந்து மகிழ்ந்து விளையாடலைக்‌ 
கூறும்நிலை, 


இப்‌ பருவங்களுள்‌, காப்புப்‌ பருவம்‌, பிள்ளை பிறத்த மூன்றாம்‌ 
திங்கள்வரை கூறப்படும்‌. ஏனைய ஒன்பது பருவங்களும்‌ அம்‌ 
மூன்றாம்‌ திங்கள்‌ தொடங்கி, ௫, ௭, ௬, ௧௧, ௪௨, ௬௫, ௧௪, ௧௬, 
௨௧-இவ்‌ ஒற்றை எண்‌ கொண்ட திங்கள்களில்‌ முறையே கூறப்‌ 
படுவன என்றும்‌, மூன்று, ஐந்து, ஏழு, ஆண்டுவரையும்‌, 
சொல்லுதலும்‌ கொள்வர்‌ என்றும்‌ பன்னிரு பாட்டியலிற்‌ 
கூறுவர்‌. இவற்றுள்‌ பன்னிரு பாட்டியலிலே ஆண்பாற்குப்‌ 
பதினாறு வயதுவரையும்‌, பெண்பாற்குப்‌ பூப்பு நிகழும்‌ அளவும்‌ 
பிள்ளைப்‌' பருவம்‌ கொள்ளலும்‌ உண்டு என்று சொல்லப்படுகிறது, 
பிங்கலந்தையில்‌ அடியில்‌ வரும்‌ சூத்திரத்தால்‌ இதனைக்‌ 
கண்டுகொள்க; 


“பிள்ளைப்‌ பாட்டுத்‌ தெள்ளிதின்‌ கிளப்பின்‌, 
திங்கள்‌ இரண்டில்‌ தெய்வம்‌ காக்கென, _- 
இன்‌ தமிழ்ப்‌ புலவர்‌ இயம்பிய காப்பும்‌, 
ஐந்தாம்‌ திங்களில்‌ செங்கீரை ஆடலும்‌, 
ஆரும்‌ திங்களில்‌ கூறுதல்‌ கற்றலோடு, 
ஏழாம்‌ திங்களின்‌ இன்னமு தூட்டலும்‌, 


்‌ திருவிலஞ்சி மூருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


எட்டாம்‌ திங்களின்‌ இயல்தா லாட்டலும்‌, 

"ஒன்பதாம்‌ திங்களில்‌ உயர்சப்‌ பாணியும்‌, 

பத்தினோடு ஒன்றில்‌ முத்தம்‌ கூறலும்‌, 

ஆண்டுவரையின்‌ ஈண்டுவரு கென்றலும்‌, 

மதியீரொன்பதில்‌ மதியை அழைத்தலும்‌, 

இரண்டாம்‌ ஆண்டில்‌ சிறுபறை கொட்டலும்‌, 

மூன்றாம்‌ ஆண்டில்‌ சிற்றில்‌ சிதைத்தலும்‌, 

தான்காம்‌ ஆண்டில்‌ சிறுதேர்‌ உருட்டலும்‌, 

பத்தில்‌ பூண்‌ அணி பன்னீ ராண்டினில்‌ 

கச்சொடு சுரிகை காமுறப்‌ புனை தல்‌என்று, 

இன்னவை பிறவும்‌ ஆகும்‌ அவற்றுள்‌, 

முன்னர்‌ மொழிந்த ஒழிந்தவற்‌ றோடும்‌, 

பெற்ற ஆண்பாற்‌ பிள்ளைப்‌ பாட்டாம்‌, 

முன்னுறக்‌ கிளந்த ஆண்டின்‌ நாள்வரை, 

இசைத்த பாடல்‌ இருபாற்கும்‌ உரியதே.” 

முன்னூல்களில்‌ இவ்வாறு பருவங்களும்‌, கால அளவு பல 

வேறுவசையரகக்‌ காணப்படுவன ஆயினும்‌ மேற்கூறிய பத்துப்‌ 
பருவமே இக்காலத்தால்‌ ஆட்சிக்குக்‌ கொண்டு வரப்பட்டவை. 


இப்‌ பிரபத்தம்‌ தாம்‌ வழிபடும்‌ தெய்வங்கள்‌, பெரியோர்கள்‌ 
என்னும்‌ இருகூட்டத்துள்‌ எவரையேனும்‌ பாடும்‌ இயல்பின 
தாகும்‌. 


ம 3 அன்புள்ள, 
லவரகம்‌, தெல்லை ள்‌ 
பக ணைன பு. சி புன்னைவனநாதன்‌.. 


க 
சிவமயம்‌ 
திருவிலஞ்சி முருகன்‌ 
பிள்ளைத்‌ தமிழ்‌ 
காப்பு 
முகில்‌ஒன்று பாற்கடல்‌ மடூப்பது கடூப்பநெடூ 
மோட்டூப்‌ பனைக்கை நீட்டி 
மூவுலகும்‌ ஈன்றஉமை கும்பப்‌ படாமுலை 
முகட்டூப்‌ பகட்டில்‌ முட்‌ டித்‌ 
துகில்‌ஒன்றும்‌ உத்தரியம்‌ ஈனைவுறப்‌ பேருகுபாற்‌: 
றள்‌ அருவி வேள்ள மாந்தித்‌ 
தோய்ந்துகீக்‌ திக்களித்‌ தாடூம்‌ஒரு கன்றானை 
துணைஅடிக்‌ கன்பு செய்‌ வாம்‌; 
பகல்‌ஒன்று சேஞ்சுடர்‌ புறத்திருள்சு ரட்டும்‌அப்‌ 
பான்மைபோல்‌ இருபோழுதும்‌ என்‌ 
பல்வகை அகத்திருள்சு ருட்டும்‌ஒரு ஞானப்ர 
- பாகரனை மகளிர்‌ கூந்தல்‌ 
அகில்‌ஒன்‌ நிலஞ்சிகமழ்‌ தேன்‌இலஞ்‌ சிக்குமா ' 
குருபானை அமரர்‌ வாழ்வை 
அள்‌ இலைய வேற்கைப்பி ரானைப்‌ பவ என்‌ 
அதிமதுர கவிதழைகவே. 


(அரும்பதவுரை) முகில்‌ - மேகம்‌. மடுப்பது கடுப்ப-. 
பருகுவதைப்போல. பனைக்கை - பனைபோன்ற கை; உவமைத்‌: 


உ திருவிலஞ்சி முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


- தொகை, மோடு - உயர்க்து, படாம்‌ - துகில்‌. பகடு “யானை. 
கன்றானை - யானைக்கன்று ; பிள்ளையார்‌. துணை - இரண்டு. 
பான்மை - தன்மை, இயல்பு. அகத்திருள்‌ - மன அறியாமை. 
-ப்ரபாகரன்‌ - குரியன்‌. அள்‌ .இலை - கூரிய' இலைவடிவமான. 
அதிமதுர கவிதை - மிக இனிய பாடல்‌. தழைக - செழித்‌ 
-இதாங்குக. வியங்கோள்‌ வினை முற்று, 


க. காப்புப்பருவம்‌ 
திருமால்‌ துதி 
தேமேவு தமிழம்‌ கடம்பும்‌ தடம்புயத்‌ 
திரள்மணிக்‌ குவட பூத்துச்‌ g 
சேக்கர்வான்‌ என்னவரும்‌ ஓர்‌ஆறு திகுமுகத்‌ 
திங்கள்‌ அம்‌ சிறுகுழவியைக்‌ 
கோமேவு சேந்தமிழ்‌ இலஞ்சிவே லவனைத்ரி 
கூடா சலத்தேம்‌ பிரான்‌ 
கோத்தடியர்‌ குலம்‌எலாம்‌ தழையவரும்‌ அரசிளங்‌ 
குமரனை வியந்து காக்கப்‌ ' 


பூமேவும்‌ உந்தியில்‌ பல்புவன பந்தியைப்‌ 
பூத்துமுறை காத்து நின்ற 
போருவரிய நீலப்போ ருப்பைக்‌ கருப்பைப்‌ 
புகாதுபுக்‌ கிந்தி ரற்குக்‌ 


காமேவும்‌ அரசிருப்‌ புதவுசக்‌ ராயுதக்‌ 
கடவுளைக்‌ குடவளைக்‌ கைக்‌ 
கண்ணனைத்‌ தண்அம்‌ துழாய்மெளலி யானைமங்‌ 
கலவாழ்த்‌ திசைத்தும்‌அன்‌ றே. 


(அஃ ரை.) தேமேவு - இனிமை பொரும்திய (தேன்‌ மேவு). 
தமிழும்‌ கடம்பும்‌ பூத்தலாவது - தமிழ்ப்‌ பாமாலையும்‌ கடப்பம்பூ 
மாலையும்‌ தோன்றுதல்‌. செக்கர்‌ - சிவப்பு. திங்கள்‌ - மதி, 

திரிகூடாசலம்‌ - முக்குடுமி மலை; திருக்குற்றுலத்தை அடுத்து 
“விளங்கும்‌ பொதிகைமலைப்‌ பகுதி. கொத்து - தொகுதி, திரள்‌. 
-உந்தி- காபி, புவனபந்தி - உலக அடுக்கு, - பொருப்பு - மலைஃ 


காப்புப்பருவம்‌ கூ 


குடவளைக்கை - இரண்ட சங்கைத்‌ தாங்கிய கை; சங்கு, பாஞ்ச 
சன்னியம்‌. (க) 


சிவபெருமான்‌ துதி 


அரவின்முக மண்டலமும்‌ அமுதமயம்‌ ஒன்றநில 

வார்சடைக்‌ கோத்தேறு நீள்பிறைக்‌ கீற்றனை 

அமுதபலி தந்தபல மூனிவார்‌ மடந்தையரும்‌ 
ஆசைமுற்‌ றிச்சோகும்‌ மாதவக்‌ கூத்தனை 

அருவிசோரி கங்கைமது ஒழுகிஙரை போங்குபுனல்‌ 

வார்திரைச்‌ சிற்றாறு சூழ்துறைத்‌ தீர்த்தனை 

அகிலபகிர்‌ அண்டமும்‌ஒர்‌ அடியினில்‌ அளந்தமுகில்‌ 
காணுதற்‌ கேட்டாத சோதியைச்‌ சீர்ப்போலி 


யரவைமனை சேன்றுகவி பரவசம்‌ இயம்பிவரு 
தூதினைச்‌ சோற்றருளும்‌ நீதனைப்‌ பூத்தொளிர்‌ 
பனிவரை மடந்தைபேறு குழல்மொழி மடந்தை ஒரு 
பாகனைச்‌ சோற்காதி போகனைப்‌ பாக்கியப்‌ 
பலமிகுகு றும்பலவின்‌ நிழல்மிகு விளங்குசில 
லோகனைக்‌ கர்த்தாவை எகனைக்‌ கூர்த்தேழு 
பழமறைகி டந்தலற வழிஅடியர்‌ தொண்டன்‌ இடு 
பாதனைக்‌ குற்றால நாதனைப்‌ போற்றுதும்‌; 


விரிதிரைமு கந்துநவ மணிவிசிறு சேந்திநகர்‌ 
்‌ மேவுகப்‌ பற்சேரும்‌ ஆழ்கடற்‌ சேர்ப்பனை 

மிர்கமதக தம்பதள பரிமள சுகந்தபுய 

பாரனைக்‌ கற்பூர பாளிதக்‌ காப்பனை 

விகடதட கும்பகட கரடமத குஞ்சர 

லிநாயகர்க்‌ கற்பமர்வி சாகனைச்‌ சேட்பொலி 
வேறிகமழ்‌ குறிஞ்சிமனை வரையுற மடக்தையால்‌ 

விகாரமுற்‌ றுச்சாப வேடரில்‌ தோற்றிய 


வரிசிலை மணம்புணர்‌ தல்‌ குறமகள்‌ விரும்பும்‌அங 
கூலனைக்‌ கட்டாரி வேலனைக்‌ கோற்றோடி 
குலவுகர சுந்தரிபோன்‌ மனையில்வளர்‌ குஞ்சரி 
மணாளனைச்‌ சப்பாணி கூடுகைக்‌ காப்போலி 


௪ திருவிலஞ்சி முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


குமூறஒரு புண்டரிகன்‌ மணிமகுட பந்திபுடை 
கோடனைக்‌ கற்றோர்‌ குழாம்‌எழுந்‌ தேற்றிய 
கொழிதமிழ்‌ இலஞ்சி௩கர்‌ தழையவள ருஞ்சிறு 
குமாரனைக்‌ கட்டாண்மை வீரனைக்‌ காக்கவே. 


(அ-ரை.) அரவின்‌ - பாம்பின்‌. கிலவு ஆர்‌ - ஒளிபொருர்‌ 
திய. பிறைக்கிற்றனை - இளமதி அணிந்தவனை. அமுதபலி - 
சோற்றுப்‌ பிச்சை. ஆசை முற்றி - காதல்‌ நிரம்பி. வார்திரை- 
நீண்ட அலை. சிற்றாறு - சித்தரா ஈதி, முகில்‌ - மேக 
வண்ணனாகிய திருமால்‌. பரவை - திருவாரூரில்‌ சுந்தரமூர்த்தி 
காயனாரை மணந்த பொதுமகளிராகிய பரவை நாச்சியார்‌. 
நீதன்‌ - நியாயம்‌ உடையவன்‌. பனிவரை மடந்தைபெறு - 
பனிமலையாகிய இமய மலைக்குரிய இமவான்‌ பெற்ற தவமடக்கதை: 
உமாதேவியார்‌. குறும்பலவின்‌ கிழல்‌ - தலமரமாயெ குறும்பலா 
மரத்தின்‌ கிழலில்‌. பழமறை - பழைமையாகிய வேதம்‌; மறை - 
பொருள்களை மறைவாகக்‌ கொண்டு இருப்பது; மறை மறுக்கப்‌ 
பட்டது என்றலும்‌ ஒன்று, போற்றுதும்‌ - வணங்குவோம்‌. 


விசிறு - வீசுன்ற. சேர்ப்பன்‌ - கடற்கரைத்‌ தலைவன்‌.. 
மிர்கமத கதம்பதள பரிமள சுகக்த புயபாரனை - கத்தூரி வெண்‌ 
கடம்பு ஈல்மணமிகு மாலை பொருந்திய தோளை உடையவன்‌. 
பாளிதம்‌ - சந்தனப்‌ பாற்சோறு, இனி, பாளித கழ்பூரம்‌ 
மீமிசை மொழியுமாம்‌. விகடதட கும்பகட கரடமத குஞ்சர 
விநாயகர்‌ கற்பமர்‌ - விகடக்‌ கூத்‌ துடைய பெரிய கும்பம்போன்ற. 
மத்தகத்தின்‌ கின்றும்‌ . பெருகுகின்ற மதகீர்ச்சுவட்டை உடைய 
- யானை முகத்தை உடைய விநாயக மூர்த்தியின்‌ இடத்தில்‌ அன்பு 
கொண்டுள்ள, விசாகநாளில்‌ தோன்றியவனாகிய முருகனை. 
அற்பமர்‌ - அன்புஅமர்‌: மென்தொடர்‌ வன்தொடர்‌ ஆயிற்று. 
சேட்பொலி - வெகுதூரம்‌ விளங்குகின்ற. வெறி - மணம்‌; 
இனி,. வெறியாட லும்‌ ஆம்‌. மடந்தை - வள்ளி நாயக. 
விகாரம்‌ - வேறு பாடு, சாபம்‌ - வில்‌. கட்டாரி - குத்துவாள்‌... 
கோற்றொடி - அழகிய வளையல்‌; தொடுக்கப்படுவது தொடி. 
தொடுத்தல்‌ - பெய்தல்‌. குஞ்சரி !- தெய்வயானை. கைக்காப்‌ 
பொலி - கையில்‌ அணிந்த காப்பின்‌ சத்தம்‌. புண்டரிகன்‌ - 
தாமரையான்‌, பிரமன்‌. மணிமகுட பர்திபுடைகோபனை - பிரண 
வப்பொருள்‌ அறியாத பிரமன்‌ நான்கு தலையிலும்‌ அணிந்த மணி' 
மகுட வரிசைகள்‌ சிதறும்படி குட்டிக்‌ கோபம்கொண்ட குமரனை... 
குழாம்‌ - கூட்டம்‌. (௨7 


காப்புப்பருவம்‌ ்‌ ஓஒ 


பராசத்தி துதி 


வலம்புரிகோள்‌ வீதியினும்‌ வளர்கோ புரத்தினும்‌ 
வயங்கும்சேறி நீள்‌ அருவி மணிகாலும்‌ வைப்பினும்‌ 
வழங்கும்‌ஒரு மூவரையும்‌ மகவாய்‌ வளர்த்திய 
வளந்தரணி பீடநிலை சோலவே தோழப்புகல்‌ 


.குலம்கேழு சுராதிபர்ம குடகோடி துற்றிய 
கோழுங்கதிர்‌ நிலாமணிகள்‌ வேயிலாய்‌ எரிக்கஓர்‌ 
குறும்பலவின்‌ நீழல்‌உறை குழல்வாய்‌ மொழிக்கொரு 
குழந்தைஅடி யேமுழுதும்‌ வழிபா டியற்றுவாம்‌ 


கலங்குகடல்‌ நீர்சோரிய அயிரா வதத்தேழு 
கடங்குலிச தாரணனு மடவாள்‌ குயத்திடை 
கலந்தினிது வாழஒரு மயில்வா கனத்தெழு 
கடம்பமலர்‌ சேர்புயபன்‌ னிருபார வேற்பனை. 


இலஞ்சிநகர்‌ வீரழ்பவனை எனைஆளும்‌ அப்பனை 
இலங்கிழை நலார்‌எழுத முடியாத போற்பனை 
'இலங்குசுடர்‌ வேலவனை இமையோர்கள்‌ வைப்பைஎன்‌ 
இளங்குமா நாயகனை இயல்பாய்‌ வளர்க்கவே. 


(அ ரை.) வலம்புரி கொள்வீதி - வலம்புரி வடிவமான 
அங்குவீதி. மணிகாலும்‌ வைப்பு - முத்தைச்‌ சொரியும்‌ இடம்‌. 
அற்றிய- நமெருங்யெ. எரிக்க - எரியைச்‌ செய்ய. குவிசிதா 
சணன்‌ - வசீரப்படை. தாங்கும்‌ இந்திரன்‌, புயபன்னிரு பார்‌ 
வெற்பனை - கனத்த தோள்களாகிய பன்னிரண்டு மலைகளுடைய 
வனை. .பொற்பனை - அழகனை. வைப்பை - பொருளை, 
கிதியை. (4) 


செண்பக விநாயகர்‌ துதி 


ஆனனம்‌ விளங்கிய பனைத்தடக்கைச்‌ சேர்த்தெழு 
பாரதப்‌ பேருங்கதை வடித்தேடுத்துக்‌ காட்டிஓர்‌ 
ஆயிர நெடூஞ்சிகர புத்தகத்‌ தில்தீட்டி? 
அராமுடி அகன்புவி புரக்கும்‌ற்றைக்‌ கோட்டனை 


௬ திருவிலஞ்சி முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


வானவர்‌ பேகுந்தகையை வச்சிரக்கைப்‌ பார்த்திபன்‌ 
மாமுடி புனைந்தசர ணத்தனைப்‌ பற்றார்க்கோரு 
வாலளை மடங்கலேன நிற்கும்வெற்றித்‌ தாக்சுனை 
மாரிசோரி சேண்பகவ னக்களிற்றைப்‌ போற்றுதும்‌; 
பானல்கம முஞ்சரவ ணத்துதித்துக்‌ கார்த்திகை 
பால்‌ஒழுகு கும்பமுலை யைக்குடித்‌ துப்பார்த்தேழு 
பார்வையில்‌ இரங்கிஒரு பட்டூடூத்‌ துப்போர்த்த 
படாமுலை முகங்களில்‌ எடுத்தணைத்‌ துப்பார்ப்பதி 


வாலைவு சேங்கண்விடை மத்தர்வைத்‌ துத்தேற்றிட 
வானிகர வந்தசிறு பொற்றளிர்க்கைக்‌ காப்பனை' 
வாழ்வுறும்‌ இலஞ்சிககர்‌ வைப்பை எய்ப்பிற்காக்கும்‌: 
மனோகர துரந்தர மணிப்பொருப்பைக்‌ காக்கவே. 


(அ-ரை, ஆனனம்‌ - முகம்‌. பனைத்தடக்கை -. பணை 
போன்ற பெரிய தும்பிக்கை. நெடுஞ்சிகரப்‌ புத்தகம்‌ - நீண்ட. 
டுமிசளாயெ புத்தகம்‌, “வாடாத தவவாய்மை முனிராசன்‌ 
வியாசன்‌) மாபாரதஞ்‌ - சொன்ன நாள்‌ ஏடாக வடமேரு. 
வெற்பாக எழுத்தாணிதன்‌ கோடாகக்‌ கொண்டெழுதும்‌ பிரான்‌? 
என விகாயகர்‌ வில்லிபுத்தூரரால்‌ போற்றப்படுதல்‌ காண்க... 
னராமுடி்‌: பாம்புமுடி. அகன்புவி - பரந்த உலகம்‌. கோட்டன்‌- 
கொம்பன்‌. பார்த்திபன்‌ - அரசன்‌. வால்உளைமடங்கல்‌ - வாலை 
வுடைய பீடரிமயீர்‌ வாய்ந்த சிங்கம்‌. தாக்கன்‌ - உரமுடையவன்‌.. 
பானல்‌ - கருங்குவளை. போர்த்த - கூடிய, மத்தர்‌.. ஊமத்தம்‌, 
புவணிந்த அல்லது உன்மத்தர்‌ (பித்தர்‌) ஆன சிவபெருமான்‌. 
யொற்தளிர்க்கை - பொன்‌ போல்‌ அழகிய தளிர்‌ போன்ற கை. 
எய்ப்பிற்காக்கும்‌ - இளைத்‌ ஐத்‌ துன்புற்று சமயத்தில்‌ வருந்தாமல்‌. 
காக்கிற, (ரூ 


திருமகன்‌ துதி 
வெங்கடாங்‌ கரடக்‌ கடாங்கவிழ்த்‌ தூற்றுமத 
வேழங்‌ கடாம்‌ தடக்கை 
வெம்பணி பிணித்தசேம்‌ பருதிபோரு வுஞ்சேம்போன்‌ 
'- விம்பகும்பங்களாட்டப்‌ 


காப்புப்‌ பருவம்‌ எ 


பொங்குபூண்‌ ஈகுகும்பம்‌ எந்தபைங்‌ கூந்தல்‌௮ம்‌ 
டி.கள்போற்‌ கவரி. காலப்‌ 

புடைநின்ற முடிபோறுத்‌ தரிவனப்‌ ஒந்தவிசு 
போந்தபேண்‌ அரசு காக்க; 


கோங்குலாம்‌ சேழுமலர்‌ இலஞ்சியிற்‌ சினைவரால்‌ 
்‌ கோழுமலர்‌. இலஞ்சி மிற்போய்க்‌ 
கோண்டல்நுண்‌ துளிகோண்‌ டிரங்குதேன்‌ இலஞ்சியிற்‌. 
குமானைச்‌ சமர்க டந்த : . 


சிங்கமா முகனைமுதல்‌ இட்டபகை வேர்அறச்‌ - 
த்‌ சேவ்வேல்‌ வலந்த ரித்துத்‌ 
தேவேக்‌ திரற்கர சளித்ததிறல்‌ ஆளியைத்‌ 
தேவர்சே னாபதி யையே. 


(அ-௯ர.) வெங்கடாம்‌ - கொடிய மதநீர்‌. வேழம்‌ -- 
யானை. செம்பருதி - சிவந்த: சூரியன்‌: விம்பம்‌ - உருவம்‌, 
ஈகு - விளங்குகின்ற. பிடிகள்‌ - பெண்‌ யானைகள்‌. அரிவனம்‌ -- 
வண்டுக்கூட்டம்‌. தவிசு - இருக்கை, - சமர்கடந்த. - போர்‌ 
வென்ற. கொங்கு - மணம்‌ - தேன்‌. இலஞ்சி - ஏரி, குளம்‌, 
மதில்‌.  மூதலிட்ட - மூதலாகக்கொண்ட. பகைவேர்‌ அத - 
பகைவராகிய மரத்தின்‌ வேர்கள்‌ அறும்படி, வலம்தரித்து - 
வலது கையில்‌ தாங்‌, அல்லது வெற்றிக்கு அறிகுறியாகத்‌ 
தாங்கி, இறல்‌ ஆளி - வீரமுடையவர்‌. ஆழி எனின்‌ கடல்‌ 
என்க. சேனாபதி - படைத்தலைவன்‌. ட்ட (6. 


பிரமதேவன்‌ துதி 


- திணிகோண்ட மூதண்ட மண்டபம்‌ பணிகொண்டு 
சீவகோ டிகள்‌உ யிர்த்துச்‌ ..... 
செந்தா மரைப்போலந்‌ தவிசில்வேண்‌ தாமரைத்‌ 
தேவியுடன்‌ மேவி எவற்‌ 


பணிகோண்ட மகவாடல்‌ கண்டனைய விளையாடல்‌ 
பார்த்தகம்‌ மகிழ்ந்துபூத்‌ தப்‌ 
பல்ஊழி வாழும்‌ஒரு தோல்பெருஞ்‌ சேல்வம்‌ 
படைத்தவன்‌ காக்கமன்‌ னோ; 


அ திருவிலஞ்சி முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


மணிகொண்ட கட்செவி நிதம்பக்‌ கதம்பமுலை 
வள்ளிபடர்‌ கோழுகோம்ப ராய்‌ ன இ 
வளர்கின்ற பன்னிரு தட்ம்புயனை என்‌ இருகண்‌ 
மணியைமா ணிக்கமலை யைத்‌ 
.தணிகொண்ட கொண்டல்நண்‌ களியும்வேண்‌ 
தாரகையும்‌ நிரைகிடப்‌ பத்‌: [ தாளரிரையும்வண்‌ 
தண்டலை தழைத்தசுப்‌ பிரமணிய புரவசதி ' 
தருகுமா குருபானை யே. 

(அ-ரை,) திணி- உறுதி, மூதண்டம்‌ - பழையலேசகம்‌. 
-வெண்டாமரைத்தேவி - நாமகள்‌. . மணிகொண்ட கட்செவி 
கிதம்பம்‌ - இரத்தினம்‌ பொருந்திய பாம்பின்‌ படம்போன்த 
அல்குல்‌. கதம்பம்‌ - மணக்கூட்டு. கொண்டல்‌ - மேகம்‌. வெண்‌ 
தான நிரை - வெள்ளிய முத்துவரிசை. வண்தாரகை - வளப்ப 
கரிக்க நட்சத்திரம்‌. தண்டலை - சோலை. (௪) 


நாமகள்‌ துதி 
முத்தமிழ்‌ ஒருத்தனுக்‌ கருமறைக்‌ கெட்டாத. 
_ மூர்த்திகுற்‌ றேவல்‌ கேட்க 
முற்றிவிக்‌ குந்திர முடத்தேன்‌ முகந்துமணி 
முடிவேந்தர்‌ முன்றில்‌ எதிர்போந்‌ 
இத்திறத்‌ தரியா சனந்தர்‌அயி ராசபதம்‌ 
, எய்திஇக மூம்பர மும்வாய்ந்‌ ' 
தேம்மனோர்‌ சேம்மாக்‌ திருக்கப்‌ பெருங்கல்வி 
இறைமைதரும்‌ இறைவிதுணை ஆம்‌; 
அித்தசனன்‌ மைத்துனனை அத்திமுக னுக்கிளைய 
, சிங்கத்தை வேன்குர்‌ அற்ச்‌ 
சேஞ்சேவ லங்கொடி உயர்த்தபைங்‌ கரம்‌ஒன்று 
தேவர்கோ மகன்‌ முடிக்கு 


வைத்தமுழு தாண்டதேன்‌ இலஞ்சிஈகர்‌ ஆதிபனை 
.வரைபக [எறிந்தவேற்‌ கை 
மறவனைத்‌ தழையுமர கதகலா பமயூர 
வாகனனை வாழ்விக்க வே. 


காப்புப்‌ பருவம்‌ ௯ 


்‌ (அ-ரை,) முன்றில்‌ - முற்றம்‌. அரியாசனம்‌ - சிங்காதனம்‌. 
செம்மாந்திருக்க- களித்திருக்க.. இறைமை - தலைமை. சித்தசன்‌ - 
மன்மதன்‌. :அத்திமுகன்‌ - யானைமுகக்‌ கடவுள்‌. வெம்குர்அற - 
கொடிய சூரபத்மன்‌ (ஆணவவிீரம்‌ ) கெட. வரை-கிரெளஞ்சமலை. 
பக - பிளவுபட. மறவன்‌ - வீரன்‌ மரகதகலா மயூரவாகனன்‌ - 
பச்சைசிறம்‌ பொருந்திய தோகையுடைய மயிலை வாகனமாக 
உடையவன்‌. (எ) 
சத்தமாதர்கள்‌ துதி 
பொன்னில்‌ சிறந்திட்ட புலமையில்‌ தலைமையில்‌ 
பொய்யா த மேய்‌உணர்லி னில்‌ 
போற்புண்ட ரீகபத பூசனையில்‌ வாசனை 
பொருந்தப்‌ பயிற்றிமுழு தும்‌ 
என்னைப்‌ புரந்தகோண்‌ டன்றே தனக்கடிமை 
என்றுவிலை ஓலையிட்‌ ட 
எம்பிரான்‌ செந்தமிழ்‌ இலஞ்சிப்‌ பிரான்போகுட்‌ 
டேழுவரையும்‌ அஞ்சலிப்‌ பாம்‌; 
அன்னத்தில்‌ வருமயிலும்‌ மயிலில்வரு கிள்ளையும்வேள்‌ 
i ஆனையில்‌ தோன்றபிடி யும்‌ 
ஆனின்வரு மானும்முது கலையில்வரு மானும்புள்‌ 
அரசில்வரு கரியகுமி லும்‌ 
முன்னுற்ற சிங்கப்‌ போருப்பில்வரு கால்மாவும்‌ 
முதிர்பரவை காற்றின்‌ அணு கல்‌ 
முடுகாமல்‌ மாற்றிரின்‌ றேற்றகுழ விப்பருவம்‌ 
முழுதும்‌ புரக்கஎன்‌ றே. ன்‌ 
(அ-ரை.) புலமை-அறவுடைமை,. மெய்‌ உணர்வு- உண்மை 
அறிவு. பொற்புண்டரீகபதம்‌- பொற்றாமரை அடி. விலைஓலை - 
அடிமைச்‌ ட்டு. எழுவர்‌ - ஏழுமாதர்கள்‌. அஞ்சலிப்பாம்‌-கை 
கூப்பி வணங்குவோம்‌. (1) அன்னத்தில்‌ வருமயில்‌ - நாமகள்‌; 
அபிராமி. (2) மயில்வருகிள்ளை-கெளமாரி, (9) வெள்‌ னையில்‌ 
தோன்றுபிடி-இர்திராணி, (4) ஆனின்வருமான்‌ - மகேஸ்வரி. 
இருவில. பி.--2 த 


௧௦ திருவிலஞ்சி முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


(5) முதுகலையில்‌ வருமான்‌ - வரா, (6) புள்ளரகில்‌ வருகரிய 
சீல்‌ - வைணவி; நாராயணி, : (7)  சிங்கப்பொருப்பில்‌ 
வருகால்மா - காளி, சாமுண்டி. பரவை- கடல்‌. முடுகாமல்‌ - 
விரையாமல்‌. புரக்க - காக்க. - (௮9 
காளி துதி ப 
பாமிழற்றும்‌ பாணர்‌எனப்‌ பண்மிழற்றும்‌ சுரும்பு 
பந்தியிரும்‌ தந்திநறை பருகுதரைப்‌ பாண்டிக்‌ 
கோமகற்குச்‌ சேன்னிபயந்‌ தளித்தகுல மகள்‌ தன்‌ 
குலமகட்கு மகன்‌எங்கள்‌ குருபரனைக்‌ காக்கத்‌ 
தேமலர்ச்சேண்‌ பகக்காவும்‌ திரிகூடச்‌ சிலம்புஞ்‌ 
சினகரமும்‌ நன்னககும்‌ தேன்றல்‌உலாம்‌ திசையும்‌ 
மாமணிச்சங்‌ காவணமும்‌ மன்றும்‌என்றும்‌ காக்கும்‌ 
மங்கையைரம்‌ குற்றால நங்கையைவாழ்த்‌ துதுமே. 
(அ-ரை) பாமிழற்றும்‌-பாட்டுக்கள்‌ கூறும்‌. பண்மிழத்‌ 
அம்‌ -இசைபாடும்‌. சுரும்பு-வண்டு. ௩றை-தேன்‌. ,சென்னிபயக்‌ 
களித்த - சோழன்‌ பெற்றுக்கொடுத்த. தேமலர்‌ செண்பகக்‌ 
காவும்‌ - தேன்பொருந்திய மலர்களையுடைய செண்பகமரம்‌ 
அடர்ந்தசோலை. சிலம்பு - மலை, சினகரம்‌ - கோயில்‌. சங்கா 
வணம்‌ - சங்கவீதி, மன்று - சித்திரசபை. (௬) 


முப்பத்துமுக்கோடி தேவர்கள்‌ துதி 
கொச்சைப்‌ புனத்தில்‌ குறிஞ்சிக்‌ கொடிச்சியர்‌ 
குழாத்தா டொருத்தி வளரக்‌ 
கோற்றமகள்‌ அன்றிட்ட வாகையும்‌ தும்பையும்‌ 
பின்னிக்‌ கிடந்து குலவக்‌ 
கச்சைப்‌ பொருந்தனத்‌ திந்திர குமாரத்தி 
காதல்மண மாலைசூட்‌ டங்‌ 
கற்பகப்‌ பந்தரில்‌ காப்பேந்தி நின்றவன்‌ 
காக்கமழ்‌ இலஞ்சிகாப்‌ பார்‌; 


்‌ காப்புப்‌ பருவம்‌ கக 


யச்சைப்‌ பசும்புரவி மான்தேர்‌ மிசைத்தோன்ற 
பண்ணவர்கள்‌ பன்னிருவ ரும்‌ 
பரிமுகக்‌ கடவுளோர்‌ இருவரும்‌ போருவரும்‌ 
பசுபதிகள்‌ பதினோரு வரும்‌. 
இச்சைப்‌ படூந்திறத்‌ தெண்மரும்‌ எனத்தோகுத்‌ 
தெண்ணுமுப்‌ பான்மூவ ரும்‌ 
இக்கோடி முப்பத்து முக்கோடி என்றதோகை. 
அமையவரும்‌ இமைய வருமே. 


(அ-ரை) கொச்சை- கீழ்மை, புளம்‌- காடு. கொடிச்‌ 
சியர்‌ -குறத்தியர்‌. கொற்றமகள்‌ஃ- காளி, கச்சு. ரவிக்கை; மார்க்‌ 
கட்டு, பொருந்தனம்‌-மோதும்‌ கொங்கை... இந்திர குமாரத்தி - 
இந்திரன்‌ வளர்ப்பு மகளாயெதெய்வயானை, காக்கமழ்‌ - சோலை 
மணக்கின்ற. பச்சைப்‌ பசும்புரவிமான்தேர்‌ - மிக்க பசுமை கி.ஐம்‌ 
உற்ற குதிரைகள்‌ எழும்பூட்டிய ஓர்‌ ஆழித்தேரில்‌. பண்ண 
வர்கள்‌ பன்னிருஷம்‌ - பன்னிரண்டு சூரியர்கள்‌. பரிமுகக்‌ கடவு 
ளோர்‌ இருவர்‌ - அசுவினி தேவர்‌ இருவர்‌... பசுபதிகள்‌ - உருத்‌ 
இிரர்கள்‌. இச்சைப்படும்‌ இறத்தெண்மரும்‌- திசை (ஆசை) காவல 
ராகிய இந்திரன்‌ முதலிய எண்மர்‌, இமையவர்‌ - தேவர்‌." (௧௦) 


௨. செங்கீரைப்‌ பருவம்‌ 


மேனைப்‌ பிராட்டிதரு பேண்‌அரசி உள்‌உவகை 
வெள்ளத்தில்‌ ஆட்டுவது போல்‌ 
வெள்ளிவரை முன்றில்வாய்‌ போன்நாபு ரந்தள்ளி: 
மிளிர்கணைக்‌ காற்கிடத்‌ தி 
ஏனைப்‌ பசுங்குங்‌ குமந்திமிர்க்‌ தீர்ம்புனல்‌ 
எடுத்தெடுத்‌ தாட்டி விரல்‌ சேர்த்‌ 
தின்னினி௰ மஞ்சள்நீர்‌ மும்முறை சுழற்றிவார்த்‌ 
திருநிலக்‌ காப்ப ணிந்து 


சோனைக்‌ குறந்திவலை பட்டாடை இட்டுத்‌ 
துவர்த்திவேண்‌ நீறுசார்த்‌ திச்‌ 
சுடர்மா ளிகைப்புகுந்‌ தேந்துமுலை அமிர்தம்‌ 
சுரந்திருக்‌ தூட்டிமட வார்‌ £ 
சேனைக்குள்‌ வைத்துமுத்‌ தாட்டும்‌ பசுங்கிள்ளை 
சேங்கீரை ஆடி. அருளே 
தேரிதமிழ்‌ இலஞ்சிககர்‌ வருகுமர நாயகன்‌ 
சேங்கீரை ஆடி௮ரு ளே. 


(அ-ரை.) செங்கீரைப்பருவம்‌ பிள்ளைக்கவியின்‌ பத்துறுப்‌: 
புக்களில்‌ இரண்டாவது. அது பிள்ளை இரு கையும்‌ முழந்தாள்‌ 
களும்‌ ஊன்றித்‌ தலைகிமிர்நீதிட்டாடல்‌. மேனைப்பிராட்டி-பார்ப்‌ 
பதியை மகளாகப்பெற்ற இமவான்‌ மனைவி. உள்‌ உவகைவெள்‌ 
ளம்‌ - மனத்தில்‌ பெருகுகின்‌ ஐ மகிழ்ச்சிப்‌ பெருக்கு. ஆட்டுவது ஃ 
முமுக்காட்டுதல்‌; நீராட்டுதல்‌. வெள்ளிவரை - வெண்ணிறம்‌ 
பொருந்திய கைலைமலை, மூன்றில்‌ வாய்‌ - முற்றத்தில்‌; வாய்‌: 
ஏழனுருபு. முன்றில்‌: இல்முன்‌ என்பதன்‌ இலக்கணப்போலி. 
தூபுசம்‌ - சிலம்பு, காலணி. தஇமிர்க்து - பூசி. ஈர்ம்புணல்‌ - 
குளிர்ச்சியான நீர்‌, இன்‌இனிய - மிக இனிய. சுழற்றி - சற்றி! 
சுழல்‌ என்றதன்‌ வீனைப்பகுதியடியாகப்‌ பிறந்த பிறவினை 
வீலையெச்சம்‌. கிலக்காப்பு அணிந்து - தரையில்‌ நீரிட்டு வழித்த 
குழம்பைப்‌ பொட்டாக அணிந்து, சோனைக்குறுந்திவலை - 


செங்கீரைப்‌ பருவம்‌ - கூ 


சொரியப்பட்ட சிறு துளி. துவர்த்தி - உலர்த்தி, மூலை அமிர்தம்‌- 
முலைப்பால்‌. மடவார்சேனை - பெண்கள்‌ கூட்டம்‌. (சக) 
தார்‌ஆடூ கிண்கிணிச்‌ சேந்தாள்‌ துதைந்தாட 
தமனியத்‌ தொட்டில்‌ ஆடத்‌ - 
தண்பவள மெல்விரல்‌ அதுக்கிச்‌ சுவைத்தன்னை 
. தாலாட்டும்‌ இன்னிசை மடத்‌ 
'தேர்‌ஆடு மெய்துவண்‌ டிணைவிழி முகிழ்த்தயர்ந்‌ 
தின்தயில்‌ வரத்தயின்‌ ரங்கு 
இடைவரு பதத்துணை எழுப்பப்‌ புலந்துவயி 
றேக்கிக்‌ குழைத்துவிம்‌ மிப்‌ 
'போர்‌ஆடூ கன்றேனத்‌ துள்ளிஎழு போருமல்‌ 
போருதுவந்‌ தேந்திமோந்து 
போற்குழிசி ஊறுபால்‌ வேண்சங்கு வைத்துப்‌ 
புகட்டத்‌ தேவுட்டிமேள்‌ எச்‌ 
ீர்‌ஆடி எதிர்நிலைக்‌ கண்ணாடி. மிழலுடன்‌ 
சேங்கீரை ஆடி அகுளே 
தெரிதமிழ்‌ இலஞ்சிககர்‌ வருகுமா நாயகன்‌ 
செங்கீரை ஆடி.௮ர ளே. 
(அ-ரை) தார்‌ஆடு ண்டுணி - பூவரும்பு பொருந்திய 
இண்‌ கிணி என்னும்‌ சதங்கை. துதைந்தாடுதல்‌ - உதைத்து 
நெருங்கியாடுதல்‌. தமனியம்‌ - பொன்‌. தண்‌ பவளமெல்வீரல்‌- 
குளிர்க்த பவளம்போன்‌ ற மெல்லிய விரலை. அதுக்க - வாயில்‌ 
வைத்துக்‌ கடித்து, இசைமடுத்து-பாடல்‌ கேட்டு, ஏர்‌- அழகு. 
இணை விழி முஒழ்த்து-இரண்டு கண்களையும்‌ மூடி. வயிறெக்கி- 
வயிறு குழியச்செய்து. பொருமல்‌ - விம்மூதல்‌. பொற்குழிசி- 
பொற்கலம்‌. தெவுட்டி - உமிழ்ந்து, வாந்தி எடுத்து. (௧௨). 
(பொருமல்‌ அறி விக்குங்‌ கடைக்கண்‌ குறுந்துயில்‌ 
போடிக்குமுன்‌ அடுக்க வருவோம்‌ 
பொன்மேனி பாயலிற்‌ பூந்தாதும்‌ ஏந்தாது 
புதுநீர்‌ எடுத்தாட்‌ வோம்‌ 


சல்‌ திருவிலஞ்சி முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


பகுமுலை அருத்தித்‌ திருத்திவைத்‌ தின்மோழி 
பகர்ந்தணைத்‌ தச்சி மோந்து 


பசுமஞ்சள்‌ இனியரீர்‌ மும்முறை சுழற்றிஅப்‌ 
பால்ஊற்றி வாழி என்போம்‌ 
அகுமணி நுதற்சுட்டி கட்டிஒரு பொட்டூம்‌இட்‌ 
டண்ணல்வேண்‌ கீறும்‌அணி வோம்‌ 
ஆட்டாத சரவணப்‌ பூந்தொட்டி லிற்கிடர்‌ 
.... தாடின படிக்கு வனசத்‌ 
திகுமுகம்‌ மலர்ந்துகுழை ஆடவிளை ஆடிரீ 
செங்கீரை ஆடி அருளே 
தெரிதமிழ்‌ இலஞ்சிககர்‌ வருகுமா நாயகன்‌ 
சேங்கீரை ஆடி அரு ளே. 

(அ-ரை) பொருமல்‌ - பொருமுதல்‌; வீங்கல்‌. பொடித்‌ 
தல்‌ - துளித்தல்‌. அடுக்க-கெருங்க. பாயல்‌ - பாய்தல்‌. அருத்தி - 
உண்பித்து, பசுமஞ்சள்‌ இனிய நீர்‌; இதனை அலத்தி நீர்‌ என்றும்‌ 
அயிணிகீர்‌ என்றும்‌. கூறுப. சுழற்றி - சற்றி. அண்ணல்‌ - 
திருவாளன்‌. குழை - காதணி. இச்‌ செய்யுளில்‌ குழக்தையை 
நீராட்டித்‌ துடைத்து அணிசெய்தலீருக உள்ள: செயல்கள்‌ 
குறிப்பீட்டிருப்பது கவனிக்கத்தக்கது. (௧௩) 
பட்டபுனல்‌ நித்திலம்‌ எனத்திகழும்‌ வட்டவரி 

பாசிலைய நெட்டை நெடிய 
பச்சைப்‌ பசுந்தாட்‌ கழுத்தளவு நீருட்‌ 
பயின்றீன்ற மெல்‌ அ ரும்பு 


வட்டம்‌இடு பானலைப்‌ புறநிறத்‌ திசைமுரலும்‌ 
மழலைச்‌ சுரும்பர்வீழ்ந்‌ து 
வாய்மடூத்‌ துண்ணக்‌ கபாடம்‌ திறக்கும்‌ஒரு. 
வள்ளமாக்‌ கொள்ளை நறவம்‌ 
கோட்டூபு சேழுங்குங்‌ குமத்தா திறைக்குங்‌ 
குறுந்தகட்‌ டல்லி புல்லிக்‌ 
கோட்டோ டலர்க்துகமழ்‌ செக்கச்‌ சகதபோறு. 
கோகனக மண்ட பத்தில்‌ 


செங்கீரைப்‌ பருவம்‌ .. . கட 


சிட்டர்தோழ வாழும்‌ஒரு சேல்விதிரு மருமகன்‌ 
செங்கீரை ஆடி அருளே 
தெரிதமிழ்‌ இலஞ்சிககர்‌ வருகுமா நாயகன்‌ 
செங்கீரை ஆடிஅரு ளே. 

(அஃரை.) கித்திலம்‌ என - முத்துப்போல. பாசிலைய - 
பச்சை இலையையுடைய, பானல்‌-குவளை. முரலும்‌-ஒலிக்கும்‌. 
சரும்பர்‌ - வண்டு : சுரும்பு என்பதன்‌ போலி, கபாடம்‌ - கதவு, 
கொள்ளை-மிகுதி. நறவம்‌ கொட்டுபு - தேனைக்கொட்டி. தகட்டு 
அல்லிபுல்லி - தகட்டு வடிவினதான அல்லி மலரைத்‌ தழுவி. 
கோட்டோடு - கொம்பில்‌., கோகனகம்‌ - தாமரை. (௧௪) 
கங்கா நதிக்குநிகர்‌ கடவுள்௩தி களின்‌ அதிக 

கவின்மணல்‌ தங்கு கழியில்‌ 
கதிர்மணிக்‌ குன்றுபோதி புன்னையங்‌ காவில்மேன்‌ 
காவியங்‌ கயல்போரு தலைக்‌ 
குங்கால்‌ இலக்கால்‌ கொழிக்குமடை களில்மடைக்‌ 
கோவுகண்‌ ணாற்றவயலில்‌ 
குளிர்வயல்‌ மருங்குவேண்‌ மூல்லைமல்‌ லிகைவைத்த 
கோல்லையில்‌ கோல்யானை வாற்‌ 
பைங்காற்‌ பசும்போற்‌ போகுட்டூத்‌ தகட்டி தழ்ப்‌ 
பங்கேரு கப்போய்கை யில்‌ 
“டங்கேரு கச்செல்வி விளையாட பதிகளில்‌ 
பதிரிலா நுதலா ருடன்‌ 
"செங்கால்‌ அனங்கள்பயில்‌ தேன்‌ ஆர்ய நன்னாட 
சேங்கீரை ஆடி அருளே 
தேரிதமிழ்‌ இலஞ்சிககர்‌ வருகுமா நாயகன்‌ 
செங்கீரை ஆடி.அரு ளே. ல்‌ 

(அ -ரை,) கவின்‌-அழகு. கழி - சங்கமத்துறை-மருங்கு; 
கடல்‌ நீர்கழிந்து கிற்கும்‌ இடம்‌: உப்பளம்‌. காவி-மீலோற்பலம்‌. 
கண்ணாறு - வயலில்‌ நீர்‌ பாயும்‌ பகுதி, பங்கேருகம்‌ - பங்கயம்‌, 


கச திருவிலஞ்சி முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


தாமரை, சேற்றில்‌ முளைப்பது, ப.இிகிலாநுதலார்‌-பரதிதையர்‌; 
கடனமாதர்‌. (௧ஒ) 
இந்திரன்‌ அங்கி யமன்கொடி யன்புனல்‌ 
ஈசன்‌ நெடூங்கா லோன்‌ 
எண்தரு சந்திரன்‌ இந்து வனைந்தவன்‌ 
மால்‌அயன்‌ என்போர்‌ தாம்‌ 
தந்தம்‌ இடங்கள்‌ புரந்திட வந்த 
தபோதனர்‌ சந்தோடர்‌ 
சங்கதி யும்சடை யும்கிர மங்களும்‌ 
வேதமும்‌ நின்றோத 
மந்தரம்‌ என்ற தனங்கள்‌ சுமந்த 
மாதர்‌ வளம்பாட 
மங்கல சங்கம்‌ முழங்க வலம்புரி 
வால்வளை நின்றூத 
அந்தர துந்துபி போங்க இளங்குகன்‌ 
ஆடூக சேங்கீரை 
அண்டர்‌! வணங்க இலஞ்சி உகந்தவன்‌ 
கெ செங்கீ ரை. 
£ (அ-ரை) அங்கி-அக்கினி, நெருப்பு. புனல்‌-வருணன்‌. 
காலோன்‌ - வாயுபகவான்‌. எண்தரு - மதிக்கப்படும்‌. இந்து- 
மதி. இத்து வனைந்தவன்‌ - உருத்திரபசுபதி. புரந்திட-காக்க. 
இிரமங்கள்‌ - ஒழுங்குகள்‌. சங்கதி- தொடர்‌. வால்வளை - 
வெள்ளிய சங்கு, மந்தரம்‌ - மந்தரமலை, என்ற - போன்ற. 
அந்தரதுந்துபி - ஆகாய துந்துபி வாத்தியம்‌. அண்டர்‌ - தேவர்‌. 
உகந்தவன்‌ - விரும்பியவன்‌. (௧௫) 


வாழி மடற்பா ளைக்குழல்‌ சரிதர 
வார்கேழு பந்தாடும்‌ 
மாதர்‌ இளைப்பா றத்தனி வருசிறு 
கால்விசி றுங்காவில்‌ 


செங்கீரைப்‌ பருவம்‌ 


வீழிஇ தழ்க்கா வித்துணை விழிமணி 
வேரல்‌ நெடூஞ்சாரல்‌ 
வேடர்‌ குலப்பா வைக்கோரு புதுமண 
மாலைபு னைந்தாய்நீ 


சழிமு கத்தா னுக்கிளை யவன்உயர்‌ 
“தோகையர்‌ மன்றாடூ 
சூலம்‌எடூத்தா டிப்பலி கொளுமதி 
சூடி.த ரும்பாலன்‌ 


ஆழித ரித்தோ னுக்கொரு மருமகன்‌ 
ஆடூக சேங்கீரை 
ஆயமு கப்பே ரிக்குரு பரன்‌இனி 
தாடூக சேங்கீ ரை. 


(அ -ரை.) பாளைக்குழல்‌ - பாளை பின்னியீருப்பதுபோல்‌ 
பின்னிவீடப்பட்ட கூந்தல்‌, சரிதா - சரிய. வார்கெழு - நீட்சி 
பொருந்திய, இளைப்பாற - இளைப்புத்‌ தணிய, றுகால்‌ - 
தென்றல்‌, வி௫றும்‌ - வீசம்‌. வீழி-கோவைப்பழம்‌. வேரல்‌ 
மூங்கில்‌, மணமாலை - மணத்தையுடைய மாலை, திருமணத்தைக்‌ 
குதிக்கும்‌ மாலை. சூழி -யானை முகபடாம்‌. 


ஆடி. சூடி என்பன, 
வினையாலணையும்‌ பெயர்கள்‌. ஆழிதரித்தோன்‌ - சுதரிசனம்‌ 
என்னும்‌?சச்கரப்படையைம்‌ தாங்கிய திருமால்‌. (௧௭) 


மாதளை ஊடே மாவின்‌ நறுங்கனி 
வீழ்தர மந்தாரை 
வாடியின்‌ ஊடே வாழை நறங்கனி 
வீழ்குலை சென்றேழு 


காதமும்‌ மாறா வாசனை தந்திட 
மூசு சுரும்பேறு 
காவிக ளோடே-கார்வய லின்புடை 
ஓடைப ரந்தோடி 


௪௮ திருவிலஞ்சி முருகன்‌ பிள்‌ ளைத்தமிழ்‌ 


மேதகு பாரா வாரம்‌ வ்ளந்தா 
வேர்கவி சம்பீர 
வேலியின்‌ ஊடே பால்மணி சங்கினம்‌ 
-வீசவ எங்கூரும்‌ 


ஆதிபி ரான்னர்‌ ஆளும்‌ நெடுந்தகை 
ஆகக செங்கீரை 
ஆரண நூலோர்‌ தேடூம்‌ இலஞ்சிமன்‌ 
ஆடூக செங்கீரை. 

(அ-ரை.) மாவின்‌ நறுங்கனி - மாமரத்தின்‌ இனியபழம்‌... 
வாடி - கொல்லை; தோட்டம்‌. பாசாவாரம்‌ - கடல்‌. சம்பீரம்‌ - 
எலுமிச்சை. நெடுந்தகை - பெருமைச்‌ குண முடையவன்‌. (௧௮% 

உருவப்‌ பிடிநிகர்‌ பருவக்‌ குறமகள்‌ 

‘ பந்தா டங்காவூ 

டூருகிக்‌ கனமயல்‌ பெருகிக்‌ கருகிஃ 
உழன்றே நின்றாய்வோய்‌ 
அகுணைக்‌ கிரிபுனை தெரியற்‌ பெரியபி 
ரபந்தா லங்காரா 
அசலக்‌ குறுமூனி பணியப்‌ பணிவிடை 
கொண்டா ளுந்தாளா 


இகுவர்க்‌ கரியவர்‌ பவளச்‌ சடையினர்‌ 
மைந்தா ஐந்தூரா 
எளியற்‌ கருள்புரி கருணைக்‌ கடலெனும்‌. 
எந்தாய்‌ செந்தூரா 


திருவிற்‌ போலிதரு பழனிக்‌ குருபர 
சேங்கோ செங்கீரை 

திமிரப்‌ பாமத படலத்‌ தினகர 
சேங்கோ சேங்கீரை. 


செங்கீரைப்‌ பருவம்‌ ௬௯. 


(அ-ரை.) உருவப்பிடி -' வடிவமைந்த பெண்யானை, 
உழன்று - வருந்தி. ஆய்வோய்‌ - ஆராய்ெறவனே. அருணைக்‌ 
கரி புனை - அருணகிரிகாதன்‌ சூடிய. தெரியல்‌!- மாலை, பிரபந்தா: 
அலங்காரா - பாடல்‌ நூல்களை, அணியாகக்‌ கோண்டவனே. 
அசலம்‌ - மலையாசலம்‌ ஆய பொதிகை மலை, குறுமுனி - 
குட்டைமூனிவனான அகத்தியன்‌. தாளா -. அடியையுடைய 
வனே. இருவர்‌ - மால்‌ அயன்‌ என்ற “காத்தற்‌ கடவுளும்‌ 
படைத்தற்‌ கடவுளும்‌ ஆகிய இரண்டுபேர்‌. திமிரப்‌ பரமத 
படலத்‌ தினகர - அறியாமையாகிய இருளையுடைய புறமதங்‌: 
களாகிய மறையை வெளிச்சமாக்கும்‌ சூரியனே ! (கக): 

கும்பக்‌ குறுமுனி வந்தர்ச்‌ சனைபுரி 

குன்றே சேன்றே ஓர்‌ 
குன்றிற்‌ சிறுகொடி. ஒன்றிப்‌ படர்கொழு 
கொம்பே எங்கோ வே 

அம்பொற்‌ நளிர்‌ அடி நம்பித்‌ தோழும்‌அவர்‌ 

அன்பே என்பே றே 
அங்கட்‌ புவிமுதல்‌ அண்டத்‌ தளவுள 
அஞ்சே சேஞ்சே யே 

வம்புப்‌ பிறவியி டூம்பைக்‌ குதவும்‌ 

மருந்தே சேந்தே னே 
மன்றற்‌ குழல்மோழி முன்றிற்‌ பயில்சிறு 
கன்றே வேன்றே வேல்‌ 
செம்போற்‌ கையில்‌ அணி செர்திற்‌ கதிபதி 
சேங்கோ சேங்கீ ரை 
சேஞ்சோற்‌ பழகும்‌இ லஞ்சிக்‌ குருபர 
செங்கோ செங்கீ ரை. 

(அ -ரை.) குன்றிற்‌ சறுகொடி - வள்ளிமலையிற்றோன்‌.றிய 
இள ங்கொடியாகிய வள்ளி. படர்கொழு கொம்பே - படர்ந்து 
தழைக்கத்தக்க செழித்த கொம்பு போல்வானே. பேறே - 
பெறப்படும்‌ பெருமாளே, பாக்யெமே, வம்பு - புதுமை, வீண்‌... 
இடும்பை - துன்பம்‌, (௨௦% 


ஜெயலல வண்லையகசாான்‌. 


க. தாலப்பருவம்‌ 


கடவுட்‌ புலம்போய்க்‌ கற்பகத்தின்‌ 
காவோ டி.கலி உயரியபைங்‌ 
கமஞ்சுற்‌ கமுகின்‌ மிடறுவிண்ட 
கற்றைத்‌ துணர்ப்பூ விரிக்கவரி 
துடைவைப்‌ புதுப்பூம்‌ தொடைஅழகார்‌ 
சுரமா மகளிர்‌ பணிமாறும்‌ 
துணைப்பூங்‌ கவரி உடன்பயின்று 
சுடர்வேண்‌ தாளம்‌ இடைகலந்த 


முடவுப்‌ பிறைகான்‌ கேனமுளைத்த 
முனைவாள்‌ மருப்புப்‌ போருப்புகைத்து 
முற்றும்‌ பவனிக்‌ குலிசபதி 
மோய்ம்பிற்‌ சிறுகால்‌ முகந்தேறியும்‌ 


அடவிப்‌ போதும்பர்‌ சேறிஇலஞ்சிக்‌ 
கரசே தாலோ தாலேலோ 

ஆறு முகத்‌ தேம்‌ பெருமானே 
ஓயா தாலோ தாலேலோ. . 


(அ-ரை.) தரலப்படுவம்‌: இஃது எழாம்‌ தங்களில்‌ நிகழ்‌ 
வதாகக்‌ கூறுவது. இது பிள்ளையைத்‌ தொட்டிலில்‌ இட்டு 
மகளிர்‌ ஈாவினாற்பாடும்‌ பாடல்சளூடன்‌ தொட்டில்‌ ஆட்டும்‌ 
பருவம்‌. தால்‌ - கா. கடவுட்‌ புலம்‌ - தேவருலகம்‌, இகவிஃ 
மாறுபட்டு, கமம்சூல்‌ - கருப்பம்‌ கிறைந்த. மிடறுவிண்ட - 
கழுத்தில்‌ விரிந்த. கற்றைச்‌ துணர்ப்பூ - தொகுதியான பூங்‌ 
கொத்து. துடைவை - பூர்தோட்டம்‌. பணிமாறும்‌ - இரட்டும்‌, 
தரளம்‌ - முத்து, முடவு - வளைந்த. குலிசபதி - வச்ரப்படை 
தாங்கும்‌ இந்திரன்‌. அடவிப்பொதும்பர்‌ - காடான சோலை. 

(௨௧) 
பொலங்கற்‌ பகத்தின்‌ சினைபூத்த 
போன்னநக்‌ துணர்ப்பூக்‌ தாதுபடி 
புனிதச்‌ சுரும்பர்‌ முகடீரிஞ்சும்‌ 
புயல்காற்‌ றரும்பின்‌ மிசைபூத்த 


தாலப்பருவம்‌ ௨௧ 


கலங்கற்‌ பசுக்தேன்‌ உவட்டெறிபூங்‌ 
கனியின்‌ சிறப்புக்‌ கடைக்கணித்துக்‌ 
கனகா டவிஎன்‌ றுவந்தடுக்கக்‌ 
கடூக்கைப்‌ புறவம்‌ தோன்றுதலும்‌ 


விலங்கற்‌ கரிதாய்ப்‌ புகுந்தயலே 
வேரிப்‌ புதுச்சண்‌ பகச்சோலை 
விழையா மருதப்‌ பேட்டளியை . 
வேட்டங்‌ கணையும்‌ இலஞ்சிவேற்றி 
அலங்கற்‌ குடுமி இலங்கிலைவேல்‌ 
அரசே தாலோ தாலேலோ 
ஆறு முகத்தெம்‌ பேருமானே 
ஐயா தாலோ தாலேலோ. 


(அ-ரை. சினை - களை, தாதுபடி - மகரந்தம்‌ தோய்‌, 
புனிதம்‌ - தூய்மை. உரிஞ்சும்‌ - தேய்க்கும்‌. கடைக்கணித்து ஃ 
பார்த்து. கனக॥ிடவி - பொற்காடு. கடுக்கை - கொன்றை, 
புதவம்‌ - காடு, குறிஞ்சி கிலம்‌, வேரி - மணம்‌, விழையா -. 
வீரும்பி: செய்யா என்னும்‌ வாய்பாட்டு வினையெச்சம்‌ செய்து 
எனத்‌ திரிச்தது. பேட்டளி - பெண்வண்டு, வேட்டு - விரும்பி. 

(௨௨) 
கள்ளத்‌ தடங்கண்‌ கடைசியர்கைக்‌ 
கருங்காப்‌ பிடறிக்‌ களைபறித்த 
கற்றைக்‌ கழுநீர்ப்‌ போதிசரித்துக்‌ 
கமுகின்‌ பழுக்காய்க்‌ குலைசி தறி 


முள்ளுப்‌ பொதிந்த குடக்கனியை 
முடத்தேம்‌ பலவ முகந்துடைத்து 
மோய்பூந்‌ தேமாங்‌ கனிஉகுத்து 
முழுக்காய்க்‌ கதலிக்‌ குலைசாடி 
வெள்ளைப்‌ பேடைஓ திமங்கிடந்த 
வேலிப்‌ புறத்திற்‌ பழுத்தஎலு 
மிச்சங்‌ கனிபந்‌ தடி.த்துவேடி 
வாலைப்‌ பகடூ விளையாடும்‌ 


உ௨ திருவிலஞ்சி முருகன்‌ பிள்‌ ஊத்தமிழ்‌ 


அள்ளற்‌ பழனத்‌ தமிழ்‌இலஞ்சிக்‌ 
காசே தாலோ தாலேலோ 
ஆற முகத்தேம்‌ பேருமானே 
ஐயா தாலோ தாலேலோ. 

(அஃரை.,) கடைசியர்‌ - பள்ளியர்‌. கருங்காப்பு - கரும்‌ 
பொன்‌ சாப்பு, பெருங்காப்பு. சரித்து-சாய்ப்பித்து. பழுக்காய்‌ - 
பாக்கு, குடக்கனி - பலாப்பழம்‌. உகுத்து - சிதறி. சாடி - 
மோத, புடைத்து. ஓதிமம்‌ - அன்னம்‌, வாளைப்பகடு - ஆண்‌ 
வாளைமீன்‌. அள்ளல்‌ - சேறு, பெருமான்‌ - பெருமையை 
யுடையவன்‌. பெண்பால்‌ - பெருமாட்டி, (௨௧) 


என்பார்ப்‌ பதித்தாய்‌ ஏக்கறநின்‌ 
திருக்கார்த்‌ திகைத்தாய்‌ ஒருங்கேவக்‌ 
தேந்து முலைப்பால்‌ அமுகாட்டி 
இலைப்பாற்‌ கிடத்த மலைப்பின்றி 
முன்பா லிலையில்‌ ஒருகொழுந்து 
முகில்போற்‌ கிடந்து தனிவளர்ந்த 
முளரித்‌ தடங்கண்‌ மாதுலன்போல்‌ 
முழங்குஞ்‌ சேழுநீர்ச்‌ சரவணத்துப்‌ 
பொன்போல்‌ துயின்றாய்‌ குயின்றமணிப்‌ 
பூந்தோட்‌ டி.லில்யான்‌ தாலாட்டிப்‌ 
பொன்னங்‌ குறங்கு தடவவும்கண்‌ 
போருந்தாய்‌ போலும்‌ இருந்தாயால்‌ 
அன்பாய்த்‌ தென்பார்‌ புகழ்‌இலஞ்சிக்‌ 
கதிபா தாலோ தாலேலோ 
ஆற முகத்தேம்‌ பேருமானே 
ஐயா தாலோ தாலேலோ. 
(அ-ரை) ஏக்கற-அங்கலாய்த்தல ற. கார்த்‌ 
கரய்‌ சிறந்த கார்த்த ல்‌ ன்ன ச 
மூகில்போல்‌ - திருப்பாற்‌ கடலில்‌ ஆலஇலையில்‌ அறிதுயில்‌ 
கொள்ளும்‌ திருமாலைப்போல்‌, மாதுலன - தாயுடன்‌ பிறந்தான்‌. 


குறங்கு - தொடை. கண்‌ பொருர்தாய்‌ - கண்‌ 
கொள்ளாய்‌. தென்பார்‌ - ெதிரசைல்‌, 1 யான்‌ 


தாலப்பருவம்‌ ௨௯. 


மூடக்குங்‌ கருங்கைச்‌ சேடித்தாடி 
முடைவாய்‌ இடையர்‌ கடைகாலின்‌ 
முன்ஊன்‌ நியகோல்‌ மிசைத்தயில 
முட்டஞ்‌ சுவைப்பால்‌ முலைச்சுரபி 


மடக்குங்‌ குளகின்‌ ஈசைக்கயல்போய்‌ 
வயற்பூஞ்‌ சாலிக்‌ கதிர்மேய்ந்து 
மடற்பூ விரியாப்‌ பசுங்கமுகை 
வண்ணக்‌ கரும்பேன்‌ றேண்ணிஉண்டு 
குடக்கம்‌ பிடறிக்‌ கவைக்குளம்புக்‌ 
குறுங்கால்‌ பேயர்த்து நறங்காஞ்சிக்‌ 
குளிர்ரீள்‌ ஆற்றின்‌ இளம்புனிற்றுக்‌ 
குழக்கன்‌ நாட்டிக்‌ குழல்‌ஒலிகேட்‌ 
படக்கும்‌ தமரோ டமர்‌இலஞ்சிக்‌ 
கரசே தாலோ தாலேலோ 
ஆய முகத்தேம்‌ பெருமானே 
ஓயா தாலோ தாலேலோ. 


(அ -ரை.) மூடக்கும்‌ - வளைக்கும்‌. செடி - அற்பம்‌ 
மூடை வாய்‌ - புலால்‌ நாற்தமுற்ற வாய்‌. கடைகால்‌ - பால்‌ 
கதக்கும்‌ மூங்கிற்‌ குழல்‌. மிசைத்துயில - மேல்தூங்க, குழக்‌ 
கன்று - இளங்கன்று. ஈசைக்கு - விருப்பத்தால்‌, வண்ணம்‌ - 
சிதம்‌, அழகு. கவை - பிளப்பு, தமர்‌ - சுற்றம்‌, (௨௫) 


வீடற்‌ கரிய பாயலின்மேல்‌ 
வேறுப்பாய்‌ முளைக்கும்‌ விழிக்கணையோ 
வேற்பூங்‌ கணையாய்க்‌ கோடிப்புருவ 
வில்லே கொல்லுங்‌ கோடுஞ்சிலையா 


ஊடற்‌ பெரும்பா சறைப்பூசல்‌ 
உடற்றுங்‌ கடல்தேள்‌ அமுதனையார்‌ 
உருக்குஞ்‌ சமுக வேளி௮கத்தும்‌ 
ஊதுங்‌ கருங்கோ கிலக்காளம்‌ 


௨௪ திருவிலஞ்சி முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
சூடற்‌ கரிய திறல்விருது 
சூட்டும்‌ தடஞ்சோ லையின்புறத்தும்‌ 
தோடங்கும்‌ இருள்மா மருள்மாலை 
தோன்றா முன்னம்‌ தெருத்தோறும்பக்‌ 


தாடற்‌ சிலைவேள்‌ பயில்‌ இலஞ்சிக்‌ 
கரசே தாலோ தாலேலோ 
ஆற முகத்தேம்‌ பேருமானே 
ஐயா தாலோ தாலேலோ. 

(அ-ரை வீடற்கு அரிய - விடமுடியாத, பாயல்‌ - 
படுக்கை. கொடுஞ்சிலையா - கொடிய வில்லாக, உடற்றும்‌ - 
வருத்தும்‌. கோகலக்காளம்‌ - குயில்முழக்கம்‌. ஆடற்சிலை - 
கொல்லும்‌ திறம்‌ அமைந்த வில்‌. வேள்‌ - மன்மதன்‌ : விருப்‌ 
பத்தைச்‌ செய்பவன்‌. - (௨௭) 

இருவிக்‌ குடுமித்‌ திரிகூடத்‌ 
திணர்ப்பூஞ்‌ சாரற்‌ புறத்தும்தேன்‌ 
இலஞ்சித்‌ திருக்கோ யிலின்‌ அகத்தும்‌ 
இருந்த படியே திருந்தோளிமீய்‌ 
மருவிப்‌ பிரியா வள்ளியுடன்‌ 
வடிவேல்‌ செங்கை வலன்‌ ந்தி 
மயிலின்‌ புறத்துக்‌ கயிலாய 
மலைபோல்‌ உயர்ந்த மலைஅகத்தும்‌ 
குருவிற்‌ சிறந்த கும்பமுனி 
கும்பிட்‌ டிறைஞ்ச நின்றநிலை 
கூட்டிப்‌ பணியும்‌ தண்போருநைக்‌ 
குமரா பாவ நாசம்‌என்னும்‌ 
அருவிக்‌ குடுமித்‌ தடாகபுலத்‌ - 
தமர்ந்தாய்‌ தாலோ தாலேலோ : 
ஆறு முகத்தேம்‌ பேருமானே 
ஐயா தாலோ தாலேலோ, 

(அ-ரை.) இருவிக்குடுமி - தினைத்தாள்களையுடைய மூடி 
(சிகரம்‌), கோயில்‌ அகத்தும்‌ - கோயிலுள்ளும்‌. மருவி-தழுவி, 
வலன்‌ - வலக்கையில்‌; வெற்றி. குரு - அண்ம்ல்‌ |தடாகபுலம்‌- 
பொய்கையிடம்‌. (௨௭) 


தாலப்பருவம்‌ உட 


இதம்‌உறும்‌ ஐம்பத்‌ தொருவன்‌ னங்கள்‌ 
இலங்கு மணிக்கோவை 
எழுதரு முதுமறை நான்கு வடத்தும்‌ 
இசைத்த பெரும்ப்ரணவப்‌ 


புதுமா ணிக்கத்‌ தொட்டிலின்‌ மானத 
பூசைத்‌ தனிஅடியார்‌ 
பொய்யா மெய்‌உணர்‌ வணையா டையின்மிசை 
போன்போல்‌ வளர்கின்றாய்‌ ; 


மதுமலர்‌ பூத்த போலங்கோம்‌ பனையார்‌ 
வகைவகை தாலாட்ட 
மட்டார்‌ மலர்ப்பூர்‌ தோட்டி லினங்கள்‌ 
மழைக்கண்‌ நேடூங்காவித்‌ 


ததைமலர்‌ அணையினும்‌ ஒருதுயில்‌ புரிவாய்‌ 
தாலோ தாலேலோ 
சம்பத்‌ துதவும்‌ இலஞ்சிக்‌ குருபர 
தாலோ தாலேலோ. 


(அ-ரை) ஐம்பத்தொரு வன்னங்கள்‌ - வடமொழி எழுத்‌ 
ஆக்கள்‌ ஐம்பத்தொன்று என்ப. அம்‌, அகா என்ற இரண்டும்‌ 
சேர்த்தால்‌ ஐம்பத்துமூன்றாம்‌. முது - பழைய்‌, மாணிக்கத்‌ 


தொட்டில்‌ - இரத்தின ஊஞ்சல்‌, மட்டார்மலர்‌ - தேன்‌ 
பொருந்திய பூ: மட்டு - மணமுமாம்‌. 1; ததை - நெருங்கு, 
சம்பத்து - வாழ்வு, . (௨௮) 


சிங்கம்‌ முழங்குக்‌ தடவரை முடியிற்‌ 
சேழுமணி கேழுமுல்லைச்‌ 
செறிதயிர்‌ கடையும்‌ இடைச்சியர்‌ செங்கைச்‌ 
சேந்தா மரைமலரில்‌ 


பொங்க முழங்கு மணித்தேர்‌ வீதி 
புனைகோடி மணிமாடப்‌ 
பொன்ககர்‌ மருத வரைப்பு நிறைந்த 
புறம்பணை மின்பாலில்‌ 
இருவில. பி. 


௨௬. திருவிலஞ்சி முருகன்‌ பிள்ளை த்தமிழ்‌ 


வங்கம்‌ முழங்கு கருங்கடல்‌ கேய்தல்‌ 
மருங்கின்‌ ஒருங்கேவேண்‌ 
மதியமும்‌ அமுதத்‌ திவலையும்‌ மான 
மணித்திரள்‌ வீசுவதூர்‌ 
சங்கம்‌ முழங்குந்‌ தமிழ்நா டூடையாய்‌ 
தாலோ தாலேலோ 
சம்பத்‌ துதவும்‌ இலஞ்சிக்‌ குருபர 
தாலோ தாலேலோ. 

(அ-ரை) செழுமணிகெழு முல்லை - செழித்த மாணிக்‌ 
கங்கள்‌ பொருந்திய முல்லைத்திணையிலுள்ள. செறிதயிர்‌ :- 
தோய்தயிர்‌, மருதவரைப்பு - மருதகிலம்‌. புறம்பணை - பணைப்‌ 
புறம்‌; வயல்வெளி. வங்கம்‌ - தோணி. நெய்தல்மருங்கின்‌ - 
நெய்தல்‌ நிலமாகிய கடற்கரைப்‌ பக்கத்தில்‌, மணித்திரள்‌ - 
இரத்தினக்‌ கூட்டம்‌. ணர்சய்கம்‌ - நகர்ந்து செல்லும்‌ 
சங்குகள்‌. (௨௯) 

வங்கக்‌ கடலும்‌ ௩டூங்கப்‌ போருதேழு 
மாகூர்‌ மாசூர்மா 
மங்கப்‌ போருதனை பைங்கற்‌ பகநிழல்‌ 
வானோர்‌ ஏனோரும்‌ 
அங்கட்‌ புவனியும்‌ வேங்கட்‌ கோடியவ 
ராலே வாடாமே 
அன்றிற்‌ பேயரிய குன்றைப்‌ போருமதி 
வீரா போரூரா 
எங்கட்‌ குடையவர்‌ திங்கட்‌ சடையினர்‌ 
. பாலா நூல்‌ஆய்வோர்‌. 
என்றப்‌ பழமறை அன்றைக்‌ குளதமிழ்‌. 
எழேழ்‌ பாவாணர்‌ 
சங்கப்‌ புலமை தருஞ்சோற்‌ புரவல 
தாலோ தாலேலோ 
சம்பத்‌ துதவும்‌ இலஞ்சிக்‌ குருபர 
தாலோ தாலேலோ, - 

(அ-ரை) மாசுணர்மாசூர்மா-குற்றம்‌ பொருக்திய பெரிய 

குதபமனாகெய மாமரம்‌. வாடாமே - வருந்தாமல்‌. அன்திற்‌ 


தாலப்பருவம்‌' ௨௭ 
பெயரிய - அன்றில்‌ என்னும்‌ பொருள்தரும்‌ ிரவுஞ்சப்‌ பெயரை 
யுடைய. பொரும்‌ அதிவீரா - போர்செய்த சிறந்த வீரனே!, 
போர்ஸரா - திருப்போரூர்‌ - என்னும்‌ ஊரிலுள்ளவனே], 
.இங்கட்சடையினர்‌ - சர்திரனை அணிந்த சடையையுடையவரான 
சிவபெருமான்‌. என்று அப்பழமறை அன்றைக்கு உள - என்று 
அந்தப்‌ பழைமையான வேதம்‌ வடமொழிஙில்‌;ஏற்பட்டது எனப்‌ 
படுமோ அன்று முதலே உளதாயிருக்கன்ற. ஏழ்‌ஏழ்‌ 
பாவாணர்‌ - நாற்பத்தொன்பது புலவர்‌; கடைச்சங்கப்‌ 
புலவரானவர்‌. சங்கப்‌ புலமைதரும்‌ - சங்கத்திலுள்ள அறி 

அடைய சொற்களைக்கொண்ட புரவலனே ! (௧௦) 

இந்திரன்‌ பாவைபேறும்‌ இளையவள்‌ 
பாகா எகா ஓகாரா 
இங்கிதம்‌ பேசு குறமகள்மண . 
வாளா வேளூர்‌ வேளாளா 
உந்தியங்‌ கோகனக முகில்மரு 
கோனே கோனே வேலோனே 
ஒன்றிரண்‌ டேனஉரை பகரும்‌என்‌ 
நாவரீய்‌ ஓவா மீகாமா 


மந்தரம்‌-போல்வளர்‌ பனிருபுய 
பாரா மாலா கேயூரா 
வண்டுகோண்‌ டாட சுனைமருவு 
பிரானார்‌ வானோர்‌ போரேறே 


சந்தனம்‌ தோயுமுலை உமையவள்‌ 
பாலா தாலோ தாலேலோ 
தண்டையும்‌ காலும்‌ அழகிய 
பேருமாள்‌ தாலோ தாலேலோ. 


(அ-ரை.) இந்திரன்‌ பாவைபெறும்‌ இளையவள்‌ - தெய்வ 
யானை. இங்கிதம்‌ - நன்மொழி, குறுமகள்‌ - குறக்குடியில்‌ 
வளர்ந்த வள்ளி. வேளூர்‌ - வைத்தீகரன்கோயில்‌. வேளாள -. 
உதவிபுரிபவ. என்‌ நாவாய்‌ ஓவா - என்‌ நாக்காகிய கப்பலை 
விட்டு நீங்காத. மீகாமா!- கப்பலோட்டுப்வனே!. கேயூரா - 
மயில்வாகனம்‌ உடையவனே. போர்‌எறே - போர்புரிவதிற்‌ 
அங்கம்‌ போன்‌ றவனே |. (௧) 


வண நனை வை 


௪. சப்பாணிப்பருவம்‌ 


வல்‌ஏறு பூண்முலைக்‌ குழல்வாய்‌ மோழிக்கவுரி 
மழஎ றேனப்பயக்‌ த 
வண்டேடு கவுள்மதக்‌ கரடக்‌ கடாயானை' 
வட்டம்‌இட்‌ 6க்கோட்ட நீ 
எல்‌ஏறு சுடர்மணிக்‌ கடகபன்‌ னிருகரம்‌ 
சைந்துசப்‌ பாணிகோட்‌ டில்‌ 
வ்வாறு கொட்டுதும்‌ எனப்பவள வாய்மலர்ந்‌ : 
தின்‌அருள்‌ பழுத்துமது ரச்‌ 
சொல்‌ற கடவுட்‌ பழம்பாடல்‌ முறையிடச்‌ 
சுடிகை௮அர வரசுநெளி யத்‌ 
தோந்தம்‌இடூ சூலா யுதக்காளி வேட்குறச்‌ 
சுத்ததாண்‌ டவம்நவிற்‌ றிக்‌ 
கோல்‌ஏ றுயர்த்தவன்‌ தமருகம்‌ கொட்டம்‌ 
கொட்டிஅருள்‌ சப்பாணி யே, 
கோழிதமிழ்‌ இலஞ்சிவரு குமரகுரு பாமுருக 
கோட்டி அருள்‌ சப்பாணி யே. 


(அ-ரை.) சப்பாணிப்பருவம்‌: இஃது ஒன்பதாவது திங்களில்‌ 
கிகழ்வது, இது குழவி கையொடு கை பொருந்துமாறு: 
கொட்டும்படி கூறும்‌ பருவம்‌; பாணி - கை. வல்‌ - சூதாடு 
கருவி. மழஏறு - இளஞ்சிங்கம்‌ பயந்த - பெற்ற. கவுள்‌ - 
கன்னம்‌. எல்‌ ஏறு - ஒளிபொருந்திய, கொட்டுதும்‌- கொட்டு 
வோம்‌. பவளவாய்‌ மலர்ந்து - பவளம்போற்‌ சிவந்த வாயைத்‌ 
திறந்து. மதுரச்சொல்‌ - இவியமொழி. கடவுட்‌ பழம்பாடல்‌-.- 
கான்மறை. சுடிகை - உச்சிக்கொண்டை, அரவரசு - அதி 
சேடன்‌. நெளிய - நெளிந்துகொடுக்கும்படி. தொந்தம்‌இடு - 
குதித்து நடமிடுகின்ற. வெட்குற - நாணும்‌ படி. ஈவிற்றி -. 
செய்து, கொல்‌ ஏறு - கொல்லும்‌ வலி படைத்த இடபம்‌. 
தமருகம்‌ - உடுக்கு, 2 (௧௨) 


கடசலதி கோட்டுகைத்‌ தந்தா வளத்துரி 
கருங்காள மேகம்‌எய்ப்‌ பக்‌ 
காய்சினப்‌ புலியின்‌ அதள்‌ வேண்தார காபடலம்‌ 
ஒப்பக்‌ கவின்கொழித்‌ துப்‌ 


சப்பாணிப்பருவம்‌ ௨௯ 


படநிலவு கொட்டும்வேண்‌ நீற்றொளியும்‌ மெய்யுமதி 
பாநுமண்‌ டலரிகர்ப்‌ பப்‌ 
பவளச்‌ சடைக்காடூ சேக்கர்வான்‌ இசையமழை 
பைந்தேன்‌ கடக்கைதூற்‌ ற 
விட அளறு கொட்டும்வேங்‌ காகோ தரப்பணிகள்‌ 
.... மின்‌ஒளி கவற்றிவீ ச 
..._ விண்நின்ற விண்ஏறு விண்ணவர்‌ வியந்தேத்த 
விண்‌ஏற்றில்‌ அண்ணவ்நர்‌ தி 
குடமுழவு கொட்ட௩டம்‌ இட்டவன்‌ திருமதலை 
கோட்டி அருள்‌ சப்பாணி யே 
_ கோழிதமிழ்‌ இலஞ்சிவரு குமரகுரு பரமுருக 
கோட்டி அருள்‌ சப்பாணி யே. 

(அ-ரை) கடசலதி- மதநீர்க்‌ கடல்‌. கைத்தந்தாவளம்‌- 
கையையுடைய யானை, உரி - தோல்‌. காளமேகம்‌ - கருமேகம்‌. 
ஏய்ப்ப - ஓக்க. புலியின்‌ அதள்‌ - புலித்தோல்‌, வெண்தாரகா 
சலம்‌ - வெள்ளிய தாரகைமலை. மதிபாது - சந்திர சூரியர்‌. 
செக்கர்‌ வான்‌ - சிவந்தவானம்‌, செவ்வானம்‌. இசைய - கிகர்ப்ப. 
கடுக்கை - கொன்றைமலர்‌. விடஅளறு - ஈஞ்சுக்குழம்பு. 
வெம்காகோதரம்‌ - கொடிய பாம்பு. பணிஃ-டத்தையுடையது; 
பாம்பு, பணம்‌ - படம்‌. காத்தி - சொரிந்து. கால்‌ என்னும்‌ 
ப்குதியடியாகப்‌ பிறந்த பிறவினை வினைஎச்சம்‌. அண்ணல்‌ - 
பெருமையிற்‌ சிறந்த. மூழவு - மத்தளம்‌. (௨௨) 
இடம்வைத்‌ தடர்ந்தேறு கறைஅடிச்‌ சிறு௩டைத்‌ 

தந்தா வளப்பிடிக ளும்‌ 
தடவுக்‌ குழைச்சேவி கழற்கால்‌ முகந்தேறி 
தடக்கைக்‌ கடாயானை யும்‌ 
சுடர்வைத்த கோன்பிறை நுழைந்தேற கோண்டலில்‌ 
துளைபடா முனைமருப்‌ புத்‌ 
துடிஅடிக்‌ கன்றநின்‌ மூடே தடாகத்‌ 
துறைப்புனல்‌ பரந்து வெள்ளிப்‌ 


௩௦ - திருவீலஞ்சி முருகன்‌ பிள்ளை த்‌ தமிழ்‌ 


புடம்வைத்து வார்த்தனைய பொங்குமா கடல்‌அருவி 
போன்னுமுத்‌ துங்கோழிக்‌ கும்‌ 
பூலோக கைலாய கிரியேன்‌ றுயர்ந்துமைப்‌ 
புயல்முக டரிஞ்சுபோன்‌ அம்‌ 


குமித்ரி கூடத்‌ தடஞ்சாரல்‌ வளநாட 
கோட்டி அருள்‌ சப்பாணி யே 
கோழிதமிழ்‌ இலஞ்சிவரு குமாகுரு பரமுருக 
கோட்டிஅருள்‌ சப்பாணி யே. 


(அ-ரை) கறை அடி.- உரல்போன்ற கால்‌, தந்தாவளப்‌: 
பிடிகள்‌ - பெண்யானைகள்‌. கடாயானை - களிறு. துளைபடா- 
துளைசெய்யப்படாத. மருப்பு - கொம்பு, துடி - உடுக்கை. 
மைப்புயல்‌ - கருமேகம்‌, (௩௪) 


மறந்தலை மயங்கர விலங்கிலை வலங்கல்வேல்‌ 
வாங்குபு திரித்துமரு வார்‌ 
மடியத்‌ துறந்தடியர்‌ போன்‌உலகு லாழ்வித்த 
வரதாப யங்கள்‌ என்‌ று 
சிறந்தமலை யாசலச்‌ செந்தமிழும்‌ அருமறைத்‌ 
தெய்வப்‌ பழம்பாட லும்‌ 
சேந்கா முகந்துபல்‌ நாளும்‌ தவங்கள்புரி 
சேல்வர்வந்‌ தேத்துவது போல்‌ 


கறுந்தளிர்ச்‌ சேந்தா மரைக்காடு தைவந்து 
நறைவண்டூ முரலுவது போல்‌ 
நடைபமயில்‌ பசும்புரவி புடைபயில்‌ விசும்பிரவி' 
நான்மூன்று முறையிடூதல்‌ போல்‌ 
குறந்தொடி. புலம்புகை சிவந்தோளி ததும்பரீ 
கோட்டி அருள்‌ சப்பாணி யே 
கொழிதமிழ்‌ இலஞ்சிவரு குமரகுரு பரமுருக 
கொட்டியருள்‌ சப்பாணியே. 


. (அ-ரை) மதம்‌ - வீரம்‌. தலைமயங்கு - கலக்கும்‌ 
இலங்கு. இலை - விளங்குஇன்ற இலைவடிவான. வாங்குபு - 


சப்பாணிப்பருவம்‌ ௩௧ 


வாங்கி. மஃ&ையாசலம்‌ - பொதிகைமலை, காடு - கூட்டம்‌; 
தொகுதி, தைவந்து - தடவி: தைவா பகுதி. முரலுவது - 
ஒலிப்பது, கான்மூன்று - நான்குமூன்று பள்னிரண்டு, வீசும்‌ 
பிரவி - ஆகாயத்தில்‌ இயல்இன்ற சூரியா, குறுக்தொடி - சிறிய 
தொடி என்னும்‌ அணி, புலம்பு - ஓலிக்கின் ற. (௩.8) 
வித்துமுளே வைத்துவேண்‌ பார்கோலி ஒருமித்து 
வெள்ளிக்‌ குருத்துவிட்‌ 6 
வேர்ஊன்றி விற்கூன்‌ நிமிர்ந்தேளிந்‌ தள்‌இலை 
விரித்துக்‌ கருக்குவைத்‌ துப்‌ 
பைத்தரை திரண்டுபோதி யாய்க்கமம்‌ சூல்கோண்டூ 
பச்சைப்‌ பசும்பாம்பு போல்‌ 
பருவக்‌ கருக்கோண்டூ பச்சேன்‌ நிளங்கதிர்‌ 
பயந்துபரி போற்கலிழ்ந்‌ து 
முத்துவிளை லித்துருமம்‌ ஒத்துவாய்த்‌ தீர்ங்குலை 
முதிர்ந்தபோன்‌ போல்விளைந்‌ த 
மொய்வரம்‌ பறியாது தேற்றலா டிக்கழனி 
முற்றமுடி வைத்தழைத்‌ தக்‌ 
கோத்துமலி சேந்நெல்செறி தேன்‌ ஆரி நல்காட 
கோட்டி.அருள்‌ சப்பாணி யே 
கொழிதமிழ்‌ இலஞ்சிவரு குமரகுரு பாமுருக 
கோட்டி அருள்‌ சப்பாணி யே. 

(அ-ரை) அள்இலை- கூரிய இலை. கமம்‌ - நிறைவு” 
கருக்கொண்டு - கருப்பமுற்று பரி. குதிரை, வித்துருமம்‌ ” 
பவளம்‌, ஈர்ங்குலை - குளிர்ச்சியான குலை. தென்‌ ஆரி” 
தெற்கிலுள்சா ஆரியநாடு. (௨௩௧3 
மூப்பாண்ட கூடலின்‌ முதற்பாண்டி யன்புதல்வி 

மும்முலைக்‌ கன்னி போன்னின்‌ 
மூடிசூடி அடிமரபின்‌ முறைநெறித்‌ திசைவேன்றி 
முன்னிப்‌ படர்ந்தஞான்‌ ற 


௩௨ திருவிலஞ்சி முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


மாப்பாண்ட வாதியர்தம்‌ மாபாண்ட கோண்டல்முதல்‌ 
மற்றுள்ள கடவுளர்‌எ லாம்‌ 
வான்ஓங்கு மீனக்‌ கொடிக்குச்‌ சிரம்சாய்ப்ப 
வலன்‌ஏந்து மாலைசூட்‌ டூம்‌ 
தேப்பாண்‌ டரங்கற்கு முடிசூட்டி என்‌ அம்மை 
திருவயிறு வாய்த்தளித்‌ த 
திறல்‌ஓங்கும்‌. உக்கிரப்‌ பேருவழுதி ஆகி௮த்‌ 
திருமரபில்‌ வந்துதித்‌ த 
கோப்பாண்‌ டியற்கும்‌ஒரு குலதெய்வம்‌ ஆனவன்‌ 
கொட்டி அருள்‌ சப்பாணி யே 
கோழிதமிழ்‌ இலஞ்சிவரு குமரகுரு பரமுருக 
கொட்டி அருள்‌ சப்பாணி யே. 

(அ - ரை.) மூப்பு ஆண்ட - பழமை அல்லது முதுமையை 
மேற்கொண்ட. கூடல்‌ - மதுரை, மும்முலைக்கன்னி - மூன்று 
கொங்கைகளுடன்‌ மலையத்துவச பாண்டியன்‌“ மகளாகத்‌ தோன்‌ 
நிய தடாதகைப்‌ பிராட்டியாரென்ற அங்கயற்கண்ணி. திசை 
வென்றி - திக்குவீசயம்‌. படர்ந்த ஞான்று - சென்றபொழுது. 
மா பாண்டவ ஆதியர்‌ தம்மரபு - பெரிய பாண்டவர்கள்‌ முதலிய 
வர்கள்‌ பிறந்த சந்திரகுலம்‌. வலன்‌ ஏந்துமாலைஃவெற்றிக்குறி 
யான மாலை. தே - தெய்வத்தன்மை. பாண்டரங்கற்கு - 
பாண்டரங்கம்‌ என்னும்‌ கூத்தாடும்‌ சவபெருமானான சோம 
சுந்தரபாண்டியனுக்கு. : திருவயிறு வாய்த்து - கருப்பமடைக்‌ து. 
திறல்‌ - வெற்றி, வீரம்‌. கோப்பாண்டியற்கு - பாண்டிய 
மன்னனுக்கு. (௨௭) 
வீண்போறை கிடந்தஎன்‌ மனப்பாண்‌ குருக்கத்தை 

மேய்ப்பதம்‌ அமைத்‌ தமைபடா 
வேதநாற்‌ பகட்டினை உயர்த்தற நுகம்சேர்த்த 
வேல்வினைக்‌ கோரைடோக்‌ கித்‌ 
காண்போறை கிடந்திட்ட சஞ்சிதக்‌ குத்தியை 
துத்திப்‌ பரிந்தழுது நிர்த்‌ 
காளிபட லஞ்சேய்யும்‌ அவுத்திரி கன்புரம்‌ 
சூழ்ந்துதவ வேலிகோ லிக்‌ 


சப்பாணிப்பருவம்‌ கூடக 


காண்போறை நேல்வித்திப்‌ பிராரத்‌ துவப்பெருங்‌ 
களைபறித்‌ தாகாமி யக்‌ 
கருநோய்‌ வராதருட்‌ புனல்வார்த்து ஞானக்‌ 
கரும்புவிளை வித்துநிமி ரா 


கோண்போறை நிமிர்த்தவேண்‌ பிறைமுடிக்‌ குருமதலை 
கோட்டி அருள்‌ சப்பாணி யே 
கோழிதமிழ்‌ இலஞ்சிவரு குமாகுரு பரமுருக 
கொட்டி அருள்‌ சப்பாணி யே. 

(அ-ரை) குருக்கம்‌ - வயல்‌, வேதநாற்‌ பகட்டினை - 
வேதசாத்திரமாயெ எருதை, அற நுகம்‌ - தருமமாகய நுகத்‌ 
தடி. சஞ்சிதக்‌ குத்தி. அனுபவியாமல்‌ ஒதுக்கிவைக்கப்பட்‌ 
ஆருக்கும்‌ வினைத்‌ தொகுதியாகிய குடுவை. கோலி - அமைத்து. 
வித்தி- விதைத்து, பிராரத்துவம்‌ - எடுத்த பிறப்பில்‌ நுகர்க்து 
வரும்‌ வினை. ஆகாமியம்‌ - எடுத்த பிறப்பிற்செய்த வினைக்‌ 
கூட்டம்‌, அருட்புனல்‌ - அருளாகிய நீர்‌. கோண்‌ - வளைக்க 
பொறை - பாறை. பிறைமுடிக்‌ குரு மதலை - சந்திரனைச்‌ சூடி 
வுள்ள சிவபெருமானுக்குக்‌ குருவாக விளங்கயெ குழந்தையே. 
இதனால்‌ சாமிநாதன்‌ என்ற பெயர்‌ முருகனுக்கு ஏற்பட்ட து 
மெய்ஞ்ஞானம்‌ இனிமை பயப்பதாகலின்‌ ஞானக்கரும்பு என்றார்‌. 

(௩௮) 
மன்றுதோ முடல்‌ உவந்தவர்‌ கயிலையும்‌ 
மணிமா டக்கந்‌ த 
மாதன பூதா மும்போன்‌ மயில்கள்‌ 
மலர்க்கா விற்கார்‌ கள்‌ 
துன்றுதொ மாடல்‌ உவந்த பரங்கிரி 
மலையும்‌ தொலையா த 
சூரலை வாய்விடூ சீரலை வாயும்‌ 
தொழுதிரு வேரக மூம்‌ 
கன்றுதோ மாடலும்‌ வந்தருள்‌ சேல்வி 
நயக்கும்‌ திருஆவி 
_ஸனன்குடி யும்பழ மூதிர்சோ லைப்பழ 
நாகமும்‌ ஆகக டூம்‌ 


கூ௪ : திருவிலஞ்சி முருகன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 


குன்றுதோ மாடலும்‌ வந்தருள்‌ சேவக 
g கோட்டூக சப்பா ணி 
குறுமுனி பாவும்‌ இலஞ்சிக்‌ குருபர 
கொட்டூக சப்பா ணி. 

(அ-ரை. மன்றுதொறு ஆடல்‌ உவச்தவர்‌ - அம்பலங்கள்‌ 
எல்லாம்‌ நடனமிடவிரும்பியவர்‌. பூதரம்‌ - மலை, கார்‌-மேகம்‌... 
துன்று - கெருங்கு. சூர்‌அலைவாய்விடும்‌ - சூரபத்மனை அலைத்தல்‌- 
செய்யும்‌, சிரலைவாய்‌ - திருச்செந்தில்‌, ஏரகம்‌ - சுவாமி மலை. 
ஆவினன்குடி - பழநிமலை. பழமுதிர்சோலை - திருமாலிருஞ்‌ 
சோலைமலையாகிய அழகர்மலை. நாகம்‌ - மலை. குன்றுதொறு 
ஆடலும்‌ - எல்லாச்‌ குன்றுகளிலும்‌ (பொருந்தி). (உவ 


உரவு கிடந்த நெடும்புனல்‌ ஆடை 
உவந்து கிடந்துடை யாள்‌ 
உபய பயோதர மீதுகிடந்த போன்‌ 
உத்தரி கம்போ லப்‌ 


பரவு கிடந்த தடங்கிரி அருவிப்‌ 
்‌.. பாங்கர்‌ கிடந்ததி னைப்‌ 
பரணி நடந்து பரித்த பசுந்தளை 
கட்டிய பட்டுடை நேட்‌ 


டாவு கிடந்த அகன்பேர்‌ அல்குல்‌ 
அணங்கு கனங்குழை போல்‌ 
ஆசை கிடந்த கருங்கட்‌ குவளையின்‌ 
அருகே முருகவிழ்‌ பூங்‌ 


குரவு கிடந்த தடம்புய பூதா 
கோட்டூக சப்பா ணி 
குறுமுனி பரவும்‌ இலஞ்சிக்‌ குருபர 
கோட்டுக சப்பா ணி. 


(அ-ரை) உரவு - பரப்பு, வலிமை. உபய்பயோதர 
மீது - இரண்டுகொங்கைகள்மேல்‌, உத்தரிகம்‌ - மேலாடை; 
தினைப்பரண்‌. - இனைப்பயிரைக்‌ காக்க அமைத்த பரண்‌ இடம்‌. 
அரவுகிடந்த - பாம்பை ஓத்த, முருகு அவிழ்‌ - மணம்‌ விரி 


சப்பாணிப்பருவம்‌ கூட: 


கின்ற, புய பூதர- தோள்களாயெ மலைகளையுடையவனே |, 
குறுமுனி - அகத்திய முனிவர்‌. பரவும்‌ - போற்றும்‌, : (௪௦) 


அழகு குறவர்தம்‌ மகளிர்‌ திருநுதல்‌ 
அப்பிய கத்தூரி 
அணியும்‌ முலைகளில்‌ இழுகு புழுகுடன்‌ 
மணந்த திருப்பா ணி 


ஒழுகு நவமணி ஒளிவிடூ கடகமும்‌ 
உத்தரி கத்தோள்‌ மேல்‌ 
உதய கிரிகளில்‌ உலவிய பரிதிகள்‌ 
ஒத்த குழைக்கா தும்‌ 


மழலை வரிஅணி முரல முகைஅவிழ்‌ 
கடப்ப மலர்த்தா ரும்‌ 
மரகத கலவி ருபகுல துரக 
வட்டமும்‌ முட்டா த 


குழைவும்‌ அழகிய குழல்மொழி குலமணி 
கோட்டுக சப்பா ணி 
குமர குருபர! சரவண! பவகுக! 
கொட்டூக சப்பா ணி. 


(அ-ரை,) நுதல்‌ - நெற்றி. இழுகு - ஒழுகு. புழுகு - 
புனுகு. பாணி- கை, கடகம்‌ - காப்பு, அளி - வண்டு. முகை - 
மொட்டு. மரகத கலவ - பச்சை கிறம்‌ பொருர்திய தோகைமயில்‌ 
வாகன. துரககுலம்‌ - குதிரைக்கூட்டம்‌. குழல்மொழி குலமணி-- 
குழல்‌ மொழியம்மையின்‌ குலத்துக்கு மாணிக்கம்‌ போன்‌ றவனே. 
“குழல்வாய்மொழி மங்கை” - திருக்குற்றாலத்துத்‌ தேவி பெயர்‌ 
(திருக்கோவையார்‌ - 94) (சக. 


௫. முத்தப்பருவம்‌ 


நெகிழா வரிவண்‌ டினமுரலா 
நிரலா இருந்து விருந்தருந்தும்‌ 
நேய்தற்‌ கருங்கா னலந்துறைவேண்‌ 
... நிலவுக்‌ குடவால்‌ வளைமுத்தும்‌ 


திகழ்‌ஆர்‌ கலியின்‌ கோழும்பவளச்‌ 
சேழுங்கா டடர்ந்து படர்ந்தேறித்‌ 
தேற்றும்‌ பணைமா மருதவயற்‌ 
சேங்கட்‌ கரும்பிற்‌ சேறிமுத்தும்‌ 
இகழாப்‌ புறவத்‌ திழிகான்யாற்‌ 
நிறங்கும்‌ இபக்கோட்‌ டிழிமுத்தும்‌ 
இலஞ்சிக்‌ குறிஞ்சிக்‌ கிளைமுத்தும்‌ 
ஏந்தேம்‌ நின்பால்‌ இரந்தேமால்‌ 
முகிழா மலர்ப்பூங்‌ கடம்பாநீ 
முத்தம்‌ தருக முத்தமே 
முருகா குமரா முத்தையா 
முத்தம்‌ தருக முத்தமே. 

(அ-ரை) முத்தப்‌ பருவம்‌: இது, பதினோராவது இங்‌ 
களில்‌ கிகழ்வது. இது பிள்ளையை முத்தமிடும்படி வேண்டிக்‌ 
கூறும்‌ பருவம்‌. முத்தம்‌ - உதடு, கொஞ்சுதல்‌. நெடுழா முரலா - 
செய்யா என்னும்‌ வாய்பாட்டு வினையெச்சங்கள்‌ செய்து 
என்னும்‌ பொருளில்‌ வந்துள்ளன. நெடுழ்ந்து மூரன்று என்று 
பொருள்‌ படும்‌. குடவால்வளை -குடம்போல்‌ வளைந்த ஒள்ளிய 
-சங்கு. ஆர்கலிகடல்‌; நிறைந்த முழக்கமுடையது. தெற்றும்‌ - 
அலைக்கும்‌, தடைப்படுத்தும்‌, பணை - வயல்‌. செறி - பொருந்திய, 
இபக்கோட்டிழி முத்தும்‌ - யானைக்‌ கொம்பினின்றும்‌ ஒழுகும்‌ 
முத்தும்‌. இரம்தேம்‌ - வேண்டினோம்‌. கடம்பா - கடப்பமாலை 
-யணிர்தவனே! (௪௨) 


கடவுட்‌ போருகைக்‌ கடற்றுறையும்‌ 
கன்னித்‌ துறையும்‌ பொன்னிநதிக்‌ 
கடலந்‌ துறையும்‌ பொங்குபுனற்‌ 
கங்கைத்‌ துறையும்‌ தங்குகழி 


முத்தப்பருவம்‌ கச 


தடவுங்‌ குடவால்‌ வளைமுத்தம்‌ 
சலாகைப்‌ பருவத்‌ தடைபட்டாம்‌ 
சலாபத்‌ திகளாம்‌ சமுதாயத்‌ 
தரவாம்‌ போதி தணவாமல்‌ 
குடமுட்‌ கனியின்‌ சுளைபிதிர்ந்து 
கோழுந்தேன்‌ ஒழுகிச்‌ செழுந்தேமாங்‌ 
.குவவுக்‌ கனியைச்‌ சுழித்தரம்பைக்‌ 
குலத்தைப்‌ பழித்து மணங்கோழிக்கும்‌ 
மூடவுப்‌ பலவின்‌ முளைத்தவன்சேய்‌ 
முத்தம்‌ தருக முத்தமே. 
முருகா குமரா முத்தையா 
முத்தம்‌ தருக முத்தமே. 

(அ-ரை) கடவுட் பொருமை - தெய்வத்தன்மை யமைந்து 
தண்பொருகை என்னும்‌ தாம்பிரபருணி, கன்னித்‌ துறை - தென்‌ 
கடல்முனையாக விளங்கும்‌ கன்னியா குமரி, பொன்னி - காவிரி, 
சலாகை- அகன்மணி. எலாபத்திகள்‌ “முத்துக்‌ குளிப்பவர்கள்‌. 
தணவாமல்‌ - நீங்காமல்‌. போதி - மலை. முட்கனி - பலாப்பழம்‌. 
பிதிர்ந்து -சிதறி. தேமா - இனிய மாமரம்‌. அரம்பைல்‌ குலம்‌ - 
வாழைச்‌ கூட்டம்‌, முடவு - வளைவு. பலவின்‌ முளை த்தவன்‌ சேய்‌- 
இருக்குறும்பலா ஈசன்‌ குமாரனான முருகன்‌. (௪௨) 

சத்தம்‌ இருந்த முதுமறையோன்‌ 

.... தண்டும்‌ கயிலைத்‌ தடம்சாரல்‌ 
தடங்கோட்‌ டிடபம்‌ தனைத்தாழ்ந்து 
தனக்கேன்‌ றன்னம்‌ இரந்திட்டான்‌ 

அத்தம்‌ இருந்த சுடர்‌ஆழிப்‌ ர 

பேருமான்‌ அன்று மாவலிபால்‌ 
ஆழிப்‌ புவனம்‌ இரந்திட்டான்‌ 
அருமா தவத்துக்‌ கன்னியர்தம்‌ 
சித்தம்‌ இரந்தான்‌ எம்பேருமான்‌ 
சிறியேம்‌ இரத்தல்‌ பிழையாமே 
தெய்வத்‌ தமிழ்தேர்‌ தென்‌ இலஞ்சிச்‌ 
சைவக்‌ கொழுந்தே தீங்கனிவாய்‌ 


கனு... திருவிலஞ்சி முருகன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 


முத்தம்‌ இரந்தேம்‌ நின்பாலாய்‌ 
- முத்தம்‌ தருக முத்தமே ' 

முருகா குமரா முத்தையா 
முத்தம்‌ தருக முத்தமே. 

(அ-ரை) சத்தம்‌. முழக்கம்‌, ஒலி, இட்ம்சாரல்‌ - பெரிய 
மலையடிவாரம்‌. இடபம்‌ - நநீதி, அத்தம்‌ - கை. சுடர்‌ ஆழிப்பெரு 
மான்‌ - விளங்குகின்ற - சக்சரத்தையுடைய இருமால்‌. ஆழிப்‌ 
புவனம்‌... கடலாற்‌ சூழப்பட்ட பூமி. கன்னியர்‌ - கலியாண 
மாகாத இளம்‌ பருவப்‌ பெண்டிர்‌. சிறியோம்‌ - சிறியவரீகளாகிய 
நாங்கள்‌. இரத்தல்‌ - வேண்டுதல்‌. திங்கீனி - இனிய பழம்‌. கனி - 
ஈண்டு கோவைப்‌ பழம்‌, | ர ஷ்‌ (௪௪) 

தென்னர்‌ இலஞ்சிப்‌ பெருமான்ரின்‌ 

... திருத்தா மரைக்கைக்‌ கோடைக்குடைந்து 
சேல்லும்‌ சேல்லும்‌ திருத்தாதைத்‌ 
திருமா மறுகுக்‌ குடைக்தசங்கு 
மன்னர்‌ மறைகள்‌ முையிடூநின்‌ 
மலர்த்தாட்‌ குடைந்த .கமலமுறின்‌ 
மதுரம்‌ துளிக்கும்‌.சிறுகுதலை . ள்‌ 
மழலைக்‌ குடைந்த வான்கரும்பும்‌ ' 
மின்னிற்‌ குடைநண்‌ இடைக்குறப்பெண்‌” டி 
வேருவப்‌ புகுந்துன்‌ வேற்குடைந்த 
வேழப்‌ போகுப்பும்‌ தருமுத்தம்‌ - 
, விழைந்தால்‌ கிடைக்கும்‌ வேண்டகிலேம்‌ 
முன்னர்க்‌ குருமா முனிபணிசேய்‌ _- 
முத்தம்‌ தருக முத்தமே 
ஒருகா குமரா. முத்தையா 
முத்தம்‌ தருக முத்தமே. 

ட (அரை) இருத்தாயரைக்‌ கைக்கொடைக்கு உலர. த - 
அழயெ செந்தாமரை மலர்போன்ற கைவழ்ங்குங்‌ கொடைக்குத்‌ 
தோற்று. செல்லும்‌ மேசமூம்‌, மாமறுகு - பெரியதெரு. 'குதலை - 
மழலை மொழி: வானகரும்பும்‌-அ.நந்த கரும்பும்‌. 'ஐதுரம்‌-இனிமை. 


வழுத்‌ தப்பருவூம்‌ 


மின்னிற்கு உடை - மின்னலுக்குப்‌.பின்‌-வாங்கு...வெருவ:-..அஞ்‌ 
அம்படி, வேழப்பொருப்பும்‌ -யானையாகிய மலையும்‌. விழைந்தால்‌- 
விரும்பினால்‌. வேண்டகிலேம்‌ - வீரும்புகின்றிலம்‌. குருமாமுனி 
பணிசேய்‌ - குருவாக விளங்குகின்ற சிறந்த அகத்திய முனிவனும்‌ 
௮ணங்குகின்ற முருகக்கடவுளே! : - (௪) 
. செக்கச்‌ சிவந்த சேழுங்கமலச்‌ ச்‌... 
சிமிழ்வாய்‌ திறந்த திருமுத்தும்‌ 
செந்நெற்‌ படப்பை சேறியிலஞ்சிக்‌ 
கன்னற்‌ நிரளில்‌ திரள்முத்தும்‌ 
எக்கர்ப்‌ படுகர்‌ இழிகான்யாற்‌ , 
றிறங்கும்‌ இபக்கோட்‌ டிமிழ்முத்தம்‌ 
எங்கோன்‌ இருக்கும்‌ திரிகூடத்‌ 
தேலாப்‌ புறத்திற்‌ கிளைமுத்தம்‌ 


மைக்குள்‌ குளிக்கும்‌ படிகுளிக்கும்‌ 
மலைவாணர்‌ சலா பத்துமுத்தும்‌ 
வந்தாறீ குறப்பேண்‌ நகைஉறைக்கு 
வைத்து மதுரத்‌ துளிதுளும்ப 
முக்கட்‌ கனிக்கும்‌ இனிக்குகின்வாய்‌ 
முத்தம்‌ தருக முத்தமே 
முருகா குமரா முத்தையா 
முத்தம்‌ தருக முத்தமே. 
(அ-ரை) செக்கச்‌ சிவந்த - மிகச்‌ 9வக்துள்ள, சிமிழ்‌ - 
செப்பு. ச்து - மூத்துப்போன்ற பல்‌. படப்பை - வயல்‌. 
அவல்‌ ன்‌ - தம்ப கூட்டம்‌, எக்கர்ப்‌ படுகர்‌ * மணல்‌ 
மேட்டை உடைய மருத நிலத்து அல்லது : மணல்‌ மேட்டை 


உடைய ஆற்றங்கரையை அடுத்த வயல்‌. இபக்கோடு - யானைத்‌ 
தந்தம்‌. மைக்குள்‌ - மேகத்துள்‌, தளும்ப - ததும்ப. ' 


ிபிறப்பும்‌ தொலைய நிற்கும்‌ 
ட கவிஞர்சித்தம்‌ பேருக்வே 
கயிலைவேற்பும்‌ போதிகைவெற்பும்‌ 
கட வள்வெற்பும்‌ தகையவே 


(௪௪) 


௧.௯௯ 


௪௦ . திருவிலஞ்சி முருசன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


பொற்குங்‌ குமமுலைக்கண்‌ 
பத மைக்‌ ம்‌ பவளவாய்‌ 
தனைமுகக்கும்‌ செவி லிகைக்கும்‌ 
தளிர்‌ அடிக்கும்‌ தசையவே 


பொழி மதத்தன்‌ புகர்முகத்தன்‌ 
சீ யல்‌ ர்த்தம்‌ புரியவே 
புனல்முடிக்குங்‌ கடவுள்‌ அப்பன்‌ 
புதுரகைக்கும்‌ குறுகவே 
குழல்மொழிப்பெண்‌ சுமிலிருக்கும்‌ ' 
குழஙிமுத்தம்‌ தருகவே 
குறுமுனிக்கன்‌ நருள்சுரக்கும்‌ 
குமான்‌ முத்தம்‌ தருகவே. 


(அரை) சழிபிறப்பு-ளத்தளையோ பிறப்பு, திசைய 
இளைப்படைய, சவைச்கும்‌- ருசிபார்க்மும்‌, உண்ணும்‌. யாகச்‌ 
கும்‌ சன்னமசம்‌, சபோலமதம்‌, பீசமதம்‌ என மூன்று மதங்கள்‌ 
உண்டாசறிள்‌ பொழிமதற்றன்‌ என்றார்‌, புசரிமுசத்சள்‌ - புள்ளி' 
உள்ளா முகத்தையுடைய யாளைமுச்சடவுள்‌, புடை - பச்சம்‌, 
சிரித்தும்‌ புரிய ஈடனம்‌ செய்ய, புனல்‌ - சற்சை நீர்‌, ஈன 


சிரிப்பு. 


கழை சுழிக்கும்‌ சயமு கத்தம்‌ 
கடவு ளைச்சண்‌ டடலிகுழ்‌ 
கடிபு னத்தன்‌ ரொருகு றப்பேண்‌ 
... கரம்ரெரித்தஞ்‌ சினவளாய்த்‌ 
தழை, நத்தங்‌ சுயல்வ ரச்சந்‌ 
ன்‌ சரக்கும்‌ அவ்‌ 
தீமூலி முத்தம்‌ தருசேனத்தர்‌ 
நரச நந்தம்‌ தலைவர 
பொழிம தச்செண்‌ பகவ னத்சேம்‌ க்‌ 
புனிதன்‌ முத்தும்‌ பொழதேலாம்‌ 
புயவ ரைக்கண்‌ பதிய வைக்கும்‌ 
புதிம லர்ச்செஞ்‌ சரணன்ரி 


(சந்‌ 


முத்தப்பருவம்‌ ௪௧ 


கொழித மிழ்த்தேன்‌ புவிபு ரக்கும்‌ 
குரிசில்‌ முத்தம்‌ தருகவே 
குறுமூ னிக்கன்‌ றருள்சு ரக்குங்‌ 
குமரன்‌ முத்தம்‌ தருகவே. 

(அ-ரை,) கழை - கரும்பு. சுழிக்கும்‌ - வளைக்கும்‌. கய 

முகம்‌ - யானைமுகம்‌. தழை உடுத்து - இலை உடை அணிந்து. 
யவரைக்‌ கண்‌ - தோளாகிய மலையில்‌. புனிதன்‌ - தூயன்‌. 
காழி - வடி தெளி. (௪௮) 
கன்னலங்‌ காடூதன்‌ மோய்த்தவேண்‌ முத்தம்‌ 
கருப்பாலை புக்கரை படம்‌ 
கழனித்‌ தடஞ்சாலி வேண்முத்‌ தேருத்தின்‌: 
கவைக்கால்‌ மிதித்துடை படும்‌ 
துன்னலஞ்‌ சுடர்முத்‌ திபக்கோட்டில்‌ உண்டது 
துரக்குபு மடங்கல்‌ ஏறு 
துத்திக்‌ குருத்தோடூ பிடூங்கச்‌ சிதர்படூம்‌ 
துளைதோள்காள்‌ முளரி முத்தம்‌ 
பன்னலங்‌ காட்டினும்‌ பாய்ந்தளறு படூநேடூம்‌ 
பரவைக்‌ கழிக்கானல்‌ வாய்ப்‌ 
பணிலமுத்‌ தேல்லாம்‌ புலால்படூந்‌ தேய்வப்‌ 
பதிக்கேலாம்‌ பழையபதி ஆம்‌ 
தென்‌இலஞ்‌ சிப்பதித்‌ தேவசேனாபதி 
திருப்பவள முத்தம்‌அர ளே 
சேணோங்கு மாடத்ரி கூடச்‌ சிலம்பன்‌ 
திருப்பவள முத்தம்‌ அருளே. 

(அ-ரை.) கன்னலங்காடு - கரும்புக்காடு. அரைபடும்‌ - 
அரைக்கப்படும்‌. கழனி - வயல்‌. சாலிவெண்முத்து -கெல்லில்‌ 
பிறக்இன்ற வெள்ளிய முத்து. எருத்தின்‌ கவைக்கால்‌ - எரு 
தன்‌ பிளவு பட்ட கால்‌. துரக்குபு - துரத்தி. சிதர்படும்‌ - 
இதறும்‌. துளை கொள்‌ நாண்முளரி - தஇளையைக்கசொண்ட 
அன்றலர்ந்த தாமரை. பரவை- கடல்‌ கழிக்கானல்‌ - கழிக்‌ 
கடற்கரையுள்ள சோலை. பணிலம்‌ - சங்கு. புலால்படும்‌ - 
புலால்‌ நாற்றம்‌. உண்டாகும்‌. தேவ சேனாபதி - தேவர்கள்‌ 
படைக்குத்தலைவன்‌. சேண்ஓங்குமாடம்‌ - விண்ணளவு உயர்ந்‌ 
துள்ள மாடங்கள்‌. . திரிகூடச்‌ சிலம்பு - திருக்குற்றுலமலை.(௪௯) 

இருவில. பி.--4 


முத்தப்பருவம்‌ | ௪௨ 


வைப்பவள ருஞ்சுப்ர மணிய புரத்திற்கும்‌' 
( த்‌ டது வ ப்பி ன்‌ ஊருக்‌ 
மருத சா ரா 
ம்‌ மண்லுடோன்‌ ட்டன வண்டை ப்‌ 


செப்பவளம்‌ ஓங்குரன்‌ னகர்க்கும்‌ஒரு வேந்தன்‌ 
திருப்பவள முத்தம்‌ அருளே 
சேண்ஓங்கு மாடத்ரி கூடச்‌ சிலம்பன்‌ 
டப்பவசா முத்தம்அகு ளே, 


(அரை) சட்கம்‌- சாப்பு, சிலம்பு - சாலணி, பொத்‌ 
சாறை - சமுத்சில்‌ அணியும்‌ பொன்சம்பி அணி, வங்க - 
மங்கைமேல்‌ அணியும்‌ வ£வணி, கனசசொர்தன ஓலை 2 
பொன்னால்‌ ஆகிய மயிர்‌ குளிர்ச்சி ஓலை, மாலிகை - மாலை, 
மருங்கு எய்ப்ப - இடை த்ர, ஈலார்‌ ய ு விழி 
சிறர்தவராயெ பெண்கள்‌ உறவினர்‌, மடல்‌ - மடலீல்‌ எழுதுதல்‌. 
கோள்‌ - வேர்தன்‌; சோ என்ற சோல்‌ எசாச்சாரியை 
பெற்றது, (0a) 


௬: வஊாரானைப்பகவம்‌ 


கண்டாய்‌ இல்லைப்‌ போலும்‌இது . 
காத்துக்‌ கிசைந்த குறுங்தோடிநின்‌ 
காதுக்கிசைந்த மாணிக்கக்‌. 
கதிர்ப்பூங்‌ குழைமற்‌ நிகுகாற்காம்‌ 
தண்தா ரகைபோல்‌ மணிகிடந்த 
சதங்கை வடமற்‌ நிதுநினக்குத்‌ 
தரவேண்‌ டாவோ வந்தால்‌இத்‌ 
தனையும்‌ புனையும்‌ தாம்‌ ஆமே 
லிண்டா ரணங்கள்‌ வழுத்தரிய 
ட... வழுத்தாள்‌ இணையும்‌ அருள்பமு 22. 
வேண்டு ரவு விருமுகமும்‌. ' ்‌ 
விளங்கப்‌ புகுக்தேன்‌ மனக்கோயில்‌ 
கொண்டாய்‌ வருக தமிழ்‌ இலஞ்சிக்‌ 
குமரப்‌ பேருமான்‌ வருகவே 
குடமிச்‌ சுடர்வேற்‌ படை உடைய 
கோமான்‌ வருக வருகவே. 


(அ - ரை. வாரானைப்‌ பருஹ்‌: இது பதின்கூன்றாவ 
இங்களில்‌ கிகழ்வது. இது தோழியர்கள்‌ பின்க்‌ டல 
வருதலை விரும்பி அழைக்கும்‌ பருவம்‌. வாரானை - வருகை. 
ஆனை: தொழிற்‌ பெயர்‌ விகுதி, கரத்துக்கிசைந்த குறுக்தொடி- 
கைக்குப்பொருத்த மான சிறு வளையல்‌. தண்தாரகை -குளிர்ந்த 
கட்சத்திரம்‌. இத்தனையும்‌ புனையும்‌ தரம்‌ ஆம்‌ - இவத்றை: 
எல்லாம்‌ அணியும்‌ குதி உண்டாம்‌. ஆரணங்கள்‌ - வேதங்கள்‌. 
விண்டு - வாய்திறந்து. வழுத்தரிய விழுத்தாள்‌ இணை - 
புகழ்தத்கு மூடியாக இரண்டு திருவடிகள்‌. மனக்கோயில்‌ - 
உள்ளமாகிய கோயில்‌. கோமான்‌ - தலைவன்‌: மான்‌ ஈற்தும்‌ 
பெயர்ச்‌ சொல்‌. (௨2 


ஆர்க்கும்‌ கனகத்‌ தாள்பந்தத்‌ 
தழுத்தும்‌ வயிரச்‌ சுட்டிகிடர்‌ 
தசைந்தே இசைந்த மலர்க்கடம்பத்‌ 
தலங்கற்‌ குடுமி ஒடுமலங்கச்‌ ' 


வாரானைப்பகுவம்‌ ro 


சசேர்க்குங்‌ குரல்வாய்ச்‌ கிலசதங்கை 
சில்‌என்‌ றலம்பப்‌ போலஜஞ்‌.. சிலம்பு 
சிலம்பச்‌ சிலம்பிற்‌ சிங்கத்தின்‌: 
சிறுகன்‌ றென்னச்‌ டக்‌. 
பார்க்கும்‌ தவம்போல்‌ ௩டைபழகிப்‌ 
பழகு மடவார்‌ தளிர்க்கைலிரல்‌ 
பாய்ந்து பிடித்து நடந்திளைத்துப்‌ 
பனிவேர்‌ வகும்பிச்‌ சேவிலிமுகம்‌ 
கூர்க்குங்‌ குறிப்பும்‌ குறுககையும்‌ 
குழைவும்‌ அறிந்தேம்‌ வருகவே 
குடமிச்‌ சுடர்வேந்‌ படைஉடைய்‌  : 
கோமான்‌ வருக வருகவே. 


(அ-ரை) வயிரச்சுட்டி - வைரத்தால்‌ ஆதிய. மெத்திச்‌ 
அட்டி. கடம்பத்தலங்கல்‌ - கடப்பமாலை, அலங்க - அசைய. 
குரல்வாய்ச்‌ சிறுசதங்கை - ஓலியைச்‌ செய்யும்‌ வாயினையுடைய 
சிலிய சதங்கை யொன்னுங்‌ காலணி. சில்‌ என்று அலம்ப - சில்‌ 
என்று ஓலியைச்‌ செய்ய. பொலம்சிலம்பு - பொன்‌ லெம்பு. 
பனிவேர்வு அரும்பி - குளிர்ச்த வேர்வை தோன்றி: செவிலி - 
வளர்ப்புத்தாய்‌. கூர்க்கும்‌,- சிறையும்‌. ்‌ (ஒக) 


அமளிக்‌ கலவிக்‌ கொடும்போரில்‌ க, 
அவிழ்ந்த குழலும்‌ இடையெரிந்த 
அங்குச்‌ சரியும்‌ சேங்குமுத 
அதரச்‌ சிவப்பும்‌ கருங்குவளைச்‌ 
மரக்‌ கடைக்கண்‌ சிவப்பும்இடை . ... 
சரிக்த உடையும்‌ தனர்கடையும்‌. 
தழுவுங்‌ கோழுகர்‌ தடம்புயம்பூ 
.... தாலே பன்சம்‌, தனச்சாந்தம்‌ 
திமிரத்‌ திமிரத்‌ திமிர்ந்தசெப்பில்‌. 
சின்னப்‌ பிறைபோற்‌ கிடந்தரக - 
சின்னங்‌ களுமாய்த்‌ துமில்‌எழுக்தூம்‌ ... 
்‌ சேப்பா. மொழியைச்‌ சேஷ£ச்க்குக்‌- 


க திருவிலஞ்சி முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


குமரிக்‌ கிளிகள்‌ புகழ்இலஞ்சிக்‌ 
குமரப்‌ பெருமான்‌ வருகவே 
குடமிச்‌ சுடர்வேற்‌ படையுடைய ' 
கோமான்‌. வருக வருகவே. 

(அ-ரை) அமளி - மெத்தை, கலவி - ணர்ச்சி, குழல்‌ஃ 
கூந்தல்‌. அங்கச்சரி.- ஒட்டியாணம்‌. செங்குமுத அதரம்‌ - 
செவ்வாம்பல்‌ போன்ற உதடு, சமரம்‌ - போர்‌. புயம்‌ பூதா 
லேபன - தோளாகிய மலையில்‌ பூசப்பட்ட வாசனைத்‌ தைலம்‌. 
திமிர - பூச. செப்பாமொழி - சொல்லாதமொழி, சேடி - 
தோழி. குமரிக்கிளி - இளங்‌ கிளி, - (சந்‌. 

அடிமை வழிக்கோர்‌ ஆள்‌எனக்கொண்‌ 
,டருட்பால்‌ புகட்டி மகுட்பிறவி 
அமுக்கும்‌ படிவம்‌ தேழுத்தறிவித்‌ 
தஞ்சா றேழேட்டேனும்‌ பருவத்‌ 
துடைமைப்‌ படுத்தி அஞ்சேழுத்தும்‌ . 
உபதே சித்தேன்‌ உயிர்க்குயிராய்‌ 
உணர்வுக்‌ குணர்வாய்ப்‌. பயின்றறியும்‌ 
உருவிற்‌- குருவாய்‌ உடன்கலந்து 
மடமை தவிர்த்து வழிபாடு : 
திருத்தி மழலைத்‌ திறம்திருத்தி 


மதுரக்‌ கவிநா வரத்திருத்தி 
வலியப்‌ பிடிசோ றமுதருத்திக்‌ 


கும திருத்தி எனைவளர்த்த. | 
குருவே வ்ருக வருகவே 
குமிச்‌ சுடர்வேற்‌ படை உடைய 
கோமான்‌ வருக வருகவே. 

(அ - ரை) அடிமை வழிக்கு - தொண்டு செய்யும்‌ 
வகைக்கு. அருட்பால்‌ - அருளாகியபால்‌. மருட்பிறுவி - மயல்‌ 
கத்தை உடைய பிறப்பு. பருவத்து - காலத்து, அஞ்செழுத்து: 
ஐம்து எழுத்துக்களாய்‌ நமசிவாய. மந்திரம்‌. உணர்வுக்‌ 
குணரிவாங்‌ - அறிவுக்கு . அறிவு. “உயிர்க்குயிராய்‌, பயின்‌ 
அறியும்‌ உருவில்‌ குருவாய்‌ உடன்கலர்‌ து' என்‌.ற அடியில்‌ கடவுள்‌ 
கூஙிருடன்‌ ஒன்றாயும்‌, வேறுயும்‌ உடனாயும்‌. இருப்பதன்‌ உண்மை 


வாரானைப்பருவம்‌ ச்ச்‌ 


புலப்படுகின்றது. மடமை தவிர்த்து - அறியாமையை க 
மழலைத்திறம்‌ - குத்லைமொழி கூறும்‌ ன்னை. மய ஓதித்‌: 
கால்வகைச்‌ கவியுள்‌ ஒன்றாயெ மதுரப்‌ பாடல்‌. வலியபிடி 
சோதமுதருத்தி - வற்புறுத்துதலாக பிடிசோறாயெ அமுதத்தை 
உண்பித்து. குடுமி திருத்தி - தலை அலங்கரித்து. (ட 


புறம்சுற்‌ ழியதேண்‌ திரைஆழிப்‌ 
புவனப்‌ பரப்பே லாந்தேரிந்து 
போருள்தேர்ந்‌ தருள்தேர்ந்‌ தவர்க்குதவார்‌ 
புதையல்‌ இருக்கும்‌ இடம்தேடி 
மறம்சுற்‌ நியவேற்‌ குறுகிலமா - 
மன்னர்‌ புகுந்து தன்வைபோன்‌ 
வாரிப்‌ பெருங்கா'வடிசேர்த்து 
வழங்கா நேறிபோம்‌ வழக்கேபோல்‌ 


அறம்கற்‌ றறியார்‌ குலவேடர்‌ 
அருங்கோட்‌ டடுக்கற்‌ புதத்தவைத்த. 
ஆய்பூஞ்*சிறக்ர்‌ ஈஇ.அகற்றி 
அளிதேன்‌ கவர்ந்து கோடுபோதும்‌ 


குறிஞ்சிக்‌. கிழவா தமிழ்‌இலஞ்சிக்‌ 
“குமரா வருக வருகவே 

““குழமிச்‌ சுடர்வேற்‌ படைஉடைய 
கோமான்‌ வருக வருகவே. 


ல ரை.) புதம்‌ - பக்கம்‌. ஆழிப்புவனப்‌ பரப்பு - 
கடலால்‌ சூழப்‌ -பெற்ற புவனமாயெ . பரந்த. இடம்‌. பொருள்‌ * 
தேர்ந்து அருள்‌ தேர்ந்தவர்‌ - தெளிந்து அவர்‌ அருளை அடைத்த 
உண்மை உணர்வுடையவர்‌. உதவார்‌ புதையல்‌ - ஈயாது 
லோபிகள்‌ புதைத்த புதையல்‌ (சேமிப்பு. ) மதம்‌ சுற்றிய வீரம்‌ 
குழ்ம்த; பாவம்‌ பற்றிய. துன்னுவபொன்‌ . ஃ பொரும்‌ துவன 
வாகிய பொன்னை, சேர்த்து - கட்டி. வழங்காரெறி - மக்கள்‌ 
க்யிலாத வழி, “அருங்கோட்டு அடுக்கற்‌- புறத்து அரிய 
உச்சியை உடைய மலைப்பக்கம்‌, ஆய்‌ பூஞ்சிறகரி - வாய்த்து 
மென்மையான: இறகுகளை உடைய.. சஇ.ஃதேனி....அளி தேன்‌- 
குளிர்ந்த தேன்‌. கொடுபோ தும்‌ - கொண்டுபோகும்‌. குறிஞ்சிக்‌ 
கிழவா - குறிஞ்சித்‌ தலைவனே. (௫௪) 


சன திருவிலஞ்சி முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


அப்பன்‌ வருக எனைதுண்ட 
ஐயன்‌ வருக சுமர்உலகுக்‌ 
கதிபன்‌ வருக கயிலாயத்‌ - 
'தரச குமரன்‌ வருகஎங்கள்‌. 


வைப்பன்‌ வருக குழல்மொழித்தாய்‌ 
மைந்தன்‌ வருக கலவமயில்‌ 
மகிழ்வோ டேறித்‌ தேவர்தோழ 
வருவான்‌ வருக அறநேறிக்குத்‌ - 


குப்பன்‌ வருக மேய்ஞ்ஞானத்‌ 
துறைவன்‌ வருக புலம்புகுதம்‌. 
தொடியன்‌ வருக மணிச்சுடிகைத்‌ 
. தோளான்‌ வருக துலங்குமனக்‌ 


கொப்பன்‌ வருக மாணிக்கக்‌ 
.குழையன்‌ வருக வருகவே. 
குடுமிச்‌ சுடர்வேற்‌ படையுடைவ 
கோமான்‌ வருக வருகவே. 


(அ-ரை) ஐயன்‌ - தலைவன்‌, அழகன்‌. - வைப்பன்‌ - சேம 
விதியாவீருக்கின்‌ தவன்‌. கலவமயில்‌ - தோகையுடைய மயில்‌. 
அப்பன்‌ - வலிமையுடையவன்‌. மெய்ஞ்ஞானத்‌ துறைவன்‌ - 
உண்மை ஞானத்து ஒளிர்கின்‌ றவன்‌, சுடிகை - உச்சிக்குடுமி... 
மனக்கொப்பன்‌ - மனதுக்கு ஓத்தவன்‌ : மனதுக்கு என்பது 
மனக்கு என வீகாரப்பட்டது (9௪) 


்‌ கதந்துணர்‌ அலங்கல்முடி இமையவர்‌ குழாம்தொழக்‌ 
.. சிங்கா சனத்திருக்‌ கும்‌ : 
தேவேற்‌ திரன்வரக்‌ குமாரத்தி கணவனைக்‌. . 
தேடித்‌ திகைத்திருப்‌ பக்‌ 


அக்தள்அும்‌ சாரலில்‌ கடிபுனம்‌ காக்குமான்‌ 
“.- கண்ணிக்கோர்‌ கண்ணிவைத்‌ இக்‌. . 
களிறுதகு: புணர்வினால்‌ புணர்தந்து பிள்வ்தம்‌, 
கனநாடி, யுள்மயங்‌ கி 


வாரானைப்பருவம்‌ சஸ்‌ 


எந்திளங்‌ கோங்கைமார்‌ இடைவினவி உடைவினவி 
என்போக்கி நின்றுடன்‌ போக்‌ - . 
கிடையீடு கைவர்‌ தரத்தோடு நிறுத்தேயினர்‌ 
ஏற்றபடி ஆற்றுவது வைக்‌ 5, 


கூந்தல்‌அம்‌ பிடியுடன்‌ புதமணக்‌ கோலமும்‌. 
கோண்வேம்‌ தவன்வருக வே 7 
கும்பமுனி தஞ்சம்‌என ஈம்புதென்‌ இலஞ்சிவரு 
குமரநா யகன்வருக வே, 


. (அ-ரை) தேர்துணர்‌ அலங்கல்‌ - தேன்‌. அமைந்த. பூங்‌ 
கொத்துக்களால்‌ ஆகிய மாலை, இமையவர்‌ குழாம்‌ - தேவர்கள்‌ 
ஆட்டம்‌. வரு- மேம்பட்ட, வரத்தையுடைய. காக்தள்‌ - கரக்‌ 
தட்‌ பூவுடைய. கடிபுனம்‌ - காவற்கொல்லை (இனைப்புளனம்‌, 
மான்‌ கண்ணிக்கோர்‌ கண்ணி வைத்து - மான்போன்ற கண்களை 
யுடைய வள்ளியைக்‌ கவரும்பொருட்டு ஒரு: வலையை அலம்க்கு. 
புணர்வினால்‌ - புணர்ச்சியினால்‌. களிறுதரு புணர்ச்சியான த 

. களவை வெளிப்படுத்தக்‌ கருவியாகும்‌. தலைவி ஒருநாள்‌ புன 
இற்குச்‌ செல்லுங்கால்‌ ஒரு மதயானை பயிரை அழித்து அவளையு 
கையகப்படுத்த .. நெருங்குங்கால்‌ அரற்றினளாக, அங்குத்‌ 
தோன்‌ தல்‌ ஒருவன்‌ விரைம்து தோன்‌ தி யானையின்‌ கையிற்புகுதா 
வகை அவளைத்‌ தன்‌ கையால்‌ எடுத்து: ஒருபால்‌. அணைத்துக்‌ 
கொண்டு அவ்‌ யானையைத்‌ தன்கைவேலால்‌ எறிந்து காத்தனன்‌. 
அங்ங்னம்‌ மெய்யுற்றதனால்‌, அவர்க்கே மணம்‌ மேரச்சருதி 
வருந்தினாள்‌ என்று கூறிக்‌ குறிப்பால்‌ உணரச்செய்தல்‌, இது 
பாங்கி அறத்தொடு கிற்றலின்வகை. களம்‌: இடம்‌.. ஆநத்று 
வதுவை-செய்கன்‌ ற கலியாணப்பெண்‌. தஞ்சம்‌ - அடைக்கலம்‌. 
ச ர அ வ; (9௮) 
ஒத்தசிவ ப்த்தர்பரி சுத்தர்‌இத யத்தினின்‌... - 
நுதயஞ்சேய்‌ பாநுவருக நகர 
உத்தேச லட்சண பரிட்சையின்‌ அகப்படா 
ஒளியின்‌ ஒளி உருவன்‌ வருக ... - 


அத்துவா வைத்துடக்‌ கறநின்று சோதித்‌ .... 
ம்‌ தரந்தைதீர்த்‌ தவன்வருக வந்‌(து). . 
அறிவதோரு குறிதன்ன தருலில்‌அறி வித்தேன்னை 
ஆட்கொண்ட குரவன்‌ வருக. 


இர திருவிலஞ்சி முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ ' 


பத்திவலை: யிற்படும்‌ பரமஓதி மம்வருக 
பழையவா: தனைஅகற்‌ றும்‌ 
பரமபர மாதீத பரமுத்தி நல்குவர 
பாரிசா தம்வருக நின்‌ 


கொத்தடியர்‌ கூட்டத்தில்‌ என்னையும்‌ இருத்திக்‌ 
குறித்தபெரு மான்வருக வே 
கும்பமுனி தஞ்சம்‌என ஈம்புதென்‌ இலஞ்சிவரு 
குமாகா யகன்வரு கவே. 


ட்‌ (அ - ரை.) இதயத்தில்‌ - மனத்தில்‌. உதயஞ்செய்‌ பானு - 
உதிக்கின்‌ இ சூரியன்‌. லட்சண பரீட்சை - இலக்கண சோதனை. 
ஒளிஉருவன்‌ - சோதிவடிவன்‌. அத்துவா - வழி. அடக்கு - 
பத்று. அரந்தை - துன்பம்‌, குரவன்‌ - ஆசிரியன்‌. ஓதிமம்‌ - 
அன்னம்‌, பழைய வாதனை - பழைய வாசனை, முன்‌ உணர்ச்சி, 
வரபாரிசாதம்‌ - மேன்மையான பாரீசாதம்‌ போன்‌ நவனே (க) 


அநிர்வசன மாயப்‌ பெருஞ்சலதி ஆடம்‌அடி. , 
யேங்கள்‌உனை அடைய மாட்டேம்‌ 
அடிகளும்‌ அனைத்தும்உடை யவனும்‌உடை 
மைப்போருளும்‌ ஆ, தலால்‌ அடியரேமும்‌ 


தனதபொரு ளுடைமையில்‌ தீராமை தேறிஒரு 
தண்அளி சுரக்க வருக “: 
தற்காக்க வருககை தரவருக வற்றாத - 
தண்கருணை வேள்ளம்‌ ந்து 


வனசரநிதி வருகவர' பாரிசா்‌ தம்வருக 
வளர்சுரபி வருக சிந்தா 
மணிவருக: எனதிருகண்‌ மணிவருக: 'என்‌ஜயன்‌ 
வருகஎன்‌ அப்பன்‌ வருக 


'குனிசிலைப்‌ பருவத்‌ திருந்திழை அருந்தலக்‌ 
குழ விஇள மதிவருக வே: .. : 
கும்பமுனி: தஞ்சமேன  நம்புதென்‌: இலஞ்சிவரு -- 
குமாகா பகன்வருக வே. 


' வரரானைப்பருவம்‌ இக. 


(அ-ரை): அமீர்வ்சனம்‌ - வ்சனத்தி ற்‌ சால்லுத்த்கு) 
இயலாத இல்பொருள்‌. சலதி - கடல்‌, க்‌ நாப ட்‌ 
அடியவர்‌ இருக்கெறதன்மையில்‌ நீங்காமை. வனசகிஇி -பதுமதிதி.. 
சுரபி - காமதேனு. சிந்தாமணி. - எண்ணியவத்றையெல்லாம்‌ 
கொடுக்கும்‌ மாணிக்கம்‌. ஐயன்‌ - தலைவன்‌. குனிசிலைப்புருவம்‌-- 
வளைத்த வில்லைப்போன்ற புருவம்‌. குழவி - குழந்தை. (சு 
ஏறாத உச்சியில்‌ இருக்கும்‌ பசுக்தேனை 

இருமுடவன்‌ ஒருதனி கிடக்‌ 
தேக்கற்றும்‌ அங்காக்தும்‌ நின்நிலையும்‌ என்றிலையும்‌ 
இன்னிலை எனக்கிடக்‌ தேற்‌ . 
காறாத சிந்தா குலப்புன்மை தனையுமே . 
I ஆற்றிஒரு படிதேற்று வித்‌ 
தானந்த சலதிநீர்‌ ஆட்டிப்‌ பராஅமுதம்‌' 
ஊட்டித்தன்‌ அளவைகாட்டி 
மாறாத சீவாந பூதி அருள்‌ சீவானு 
பூதிகமூம்‌ ஆக மன்னும்‌ 
. மன்னுபசு கரணமும்‌ சிவகரண மாக்கி அகுள்‌ . 
மறையின்‌ பேரும்போரு ளையும்‌ 
கூறாக கூறிஎன்‌ மனப்பெருங்‌ கோயிலில்‌ ' 
“௩... குடிகோண்‌ டவன்வருக வே : 

- கும்பமுனி தஞ்சமென நம்புதேன்‌ இலஞ்சிவரு 

குமரகா யகன்வருக வே. 


(அ-ரை) எருத௨உச்‌சி - எவராலும்‌ எஏதமுடியாத உச்ச... 
இரு முடவன்‌ ஒரு தனி டெரந்து - காலும்‌ கையும்‌ முடமான ஒரு. 
வன்‌! தணை ஒருவருமில்லாது தனித்து இருந்து. ஏக்கற்றும்‌ -- 
ஏங்கியும்‌. அங்காம்தும்‌ - வாய்‌ இறந்தும்‌, சிந்தாகுலப்புன்மை- 
மனவருத்த மாகிய குறைவு. ஒருபடி - ஒருவிதம்‌. ஆனந்த 
சலதி - இன்பக்‌ கடல்‌, ஊட்டி - உண்பித்து, அனுபூதி .தானே- 
கண்டறிக்ததும்‌ பிறருக்குச்‌ சொல்ல இயலாததுமான அறிவு 
பச்கரணம்‌ - உயிர்க்‌ கருவி, கூறாதுகூறி-சொல்லாமல்‌ சொல்லி, 


' அஃதாவது யோகத்திலீருந்து சின்முத்திரை காண்பித்து. (௬௧) 


8௨ திருவிலஞ்சி முருகன்‌ பிள்ளை த்‌ தமிழ்‌ 


-செங்கையில்‌ இலங்கிய குறுந்தொடி. புலம்பஒனிர்‌ 
திகழும்வேயில்‌ இருள்‌ பருகவே 
சேஞ்சரண பங்கய சிலம்பொலி முகந்தடியர்‌ 
செனனசா கரம்‌ ஒழியவே 


_அங்கரை வடங்களொடு கொம்புமணி யுங்குலவ 
அருணமே கலைஇசைய வே 
அங்கதபு யங்களில்வி ளங்குபனி ரண்டிாவி 
அனையவார்‌ குழையசைய வே 


கங்குல்பகல்‌ இன்றிமலர்‌ கண்கள்பனி ரண்டும்‌எழு 
கருணைவா ரிதிசேறிய வே 
கங்கைமக ளுஞ்சயில மங்கைஅர சுந்தமது 
கயல்கள்போல்‌ விழிகுளிர வே : 


'கொங்குகமழ்‌ தென்கயிலை முன்றினில்‌ நடக்துவரு 
.. குழவிவா ரணம்வருக வே 
கும்பமுனி தஞ்சம்‌என நம்புதென்‌இ லஞ்சிவரு 
குமாகா.யகன்வருக வே. 


அ ரை.) ' புலம்ப. ஒலிக்க.  வெயில்‌-ஓளி;. பிரகாசம்‌. 
செனனசாகரம்‌ - பீறவிக்கடல்‌, அருணமேகலை -.சவச்த மணி 
மேகலை. அங்கதம்‌ - தோள்‌ அணி, இரவிஅனைய - சூரியை 
இத்த. வார்குழை - மீண்ட குறையணிகள்‌. கங்குல்‌: இரவு, 
கருணைவாரிதி செறிய - ரும்கட்ல்‌ பொருந்த... சைலமங்கை - 
பார்ப்பதி, கொங்கு - மணம்‌, தேன்‌. (௪௨) 


. அம்புலிப்பருவம்‌ 
எண்‌இரண்‌ டேந்துகலை வாய்ந்தும்‌ஒரு கார்த்திகை 
- இளம்பயோ தாம்‌உகந்‌ தும்‌ 
எம்பிரான்‌ சடிலகோ டீரப்‌ பெருங்கங்கை 
ஆற்றிடை வளர்ந்தும்‌எங்‌ கோன்‌ 


நிண்௩லம்‌ பேருகும்‌ஒரு கண்ணனைத்‌. தந்தம்‌இ்‌ 
தீவரச்‌ சுனைவியர்‌ தும்‌ . சி 
சிகரவரை இடறியும்‌, பூச்சக்கர வாளச்‌ 
சிலம்புசுற்‌ நித்திரிந்‌ தும்‌. 
விண்கலம்‌ தருமாலை வேலைநின்‌ றோங்கமர்‌ 
வேட்‌ கவிகை தந்தும்‌ இவைஓர்‌ 
-விகடதட மணிமகுட நிரைபழகு சரணா. 
லிந்தனை நிகர்த்தி அந்தோ 


அண்ணல்‌ அம்‌ சேவற்‌ பதாகைப்‌ க 
'அம்புலீ ஆட வாவே 


' அக்தண்மரு தஞ்சேறி இலஞ்சிவடி வேவடைன்‌ 
.. அம்புல்‌. ஆடவா வே. 


(அ - ர.) அம்புலிப்பருவம்‌: இது பதினைந்தாம்‌: .. திங்‌ 
களில்‌ கிகழ்வது. இது பிள்ளையை மங்கையர்கள்‌ இடுப்பில்‌: 
வைத்துக்கொண்டு அப்‌ பிள்ளாயுடன்‌.. சந்திரனை விளையாட 
வரும்படி, சாம, பேத, தான, தீண்ட்முறை கூறி அழைக்கும்‌: 
பருவம்‌. சாமம்‌ - இனியமையாகல்‌ கூறல்‌. பேதம்‌ - ஓவ்வாமை 
கூறல்‌. பேதம்‌: -. வேற்றுமை, தானம்‌. - ஈகை கூறல்‌. ' 
தண்டம்‌ - வழக்கினும்‌ ஒழுக்கினும்‌ வழுவினாரை வழியில்‌ கிறுத்‌. 
தத்‌ தண்டித்தலைக்‌ கூறுதல்‌, எண்‌ இரண்டேந்துகலை - பதினாறு 
கலை. இளம்பயோதரம்‌ - இளமுலை, : சடிலகோடீரம்‌ - பெருஞ்‌. 
சடை. இர்திவரம்‌ - கருங்குவளை.  பூச்சக்கர வாளச்சிலம்பு - - 
' யுமியிலுள்ள .சச்கரவாளம்லை. (மேரு. . விகடம்‌. - கூத்து. 
- சதணாரவிந்தன்‌ பாதபங்க்யன்‌. பதாகை - “கொழு, “அம்தண்‌ 
மருதம்‌ a அழகிய இன்ச்ச்சு மருத்கிலம்‌. சமத்‌ (௨) 


(இ௫ திருவிலஞ்சி முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


ஆராயி ரங்கோடி தோட்டுநேட்‌ டோடைமட்‌ 
டூமிழ்புண்ட ரீகம்‌என்‌ றோ 
உம்பர்கடை யுந்திருப்‌ பாற்கடல்‌ தாழியின்‌ : 
உருட்டுதெள்‌ அமுதம்‌என்‌ றோ 


-கார்‌ஆழி விடம்‌உண்ட கண்டன்‌ சடாடவி 
கட்டூமலர்‌ இண்டை.என்‌ றோ 
கற்பகா டவிமகளிர்‌ கத்தூரி தீட்டுகைக்‌ 
கண்ணாடி என்றேண்ணி யோ 
தாரா கணக்கயலின்‌ இரைதேர்‌ தரப்புக்க 
சக்ரவா கப்புள்‌என்‌ றோ ந த 
தன்‌அன்னை தந்தபாற்‌ கிண்ணம்‌என்‌ றோகோண்டு 
தம்மின்கள்‌ தம்மின்கள்‌ என்‌ 
ஹராயும்‌ மறைமுடிவில்‌ ஆடும்‌இவன்‌ ஆடூமால்‌ 
அம்புல்‌ ஆடவா வே 
அந்தண்மரு தம்சேறிஇ லஞ்சிவடி. வேலன்‌ 
அம்புல்‌ ஆடவா வே. 


(அ-ரை. தோடு-இதழ்‌. கெட்டோடை-ரீண்ட குனம்‌, 
மட்டு - தேன்‌, புண்டரீகம்‌ - தாமரை, தாழி - பெ 
பாண்டம்‌. : கார்‌ஆழிவிடம்‌ - கடலில்‌. தோன்றிய ஈஞ்சு. 
இண்டை - மாலை. இட்டும்‌ - அணியும்‌... தாரா  கணச்சயலின்‌ 
இரை - நட்சத்திரக்‌ கூட்டங்களின்‌ அமுத தாரை. புள்‌-பதுவை, 
தம்மின்கள்‌ - கொடுங்கள்‌. : மறை - வேதம்‌, (௪௪) 


, தெய்வப்‌ பிணாக்கள்‌ கும்பச்‌ 
சேம்போற்‌ படாமுலை ததம்பத்‌ ததம்பச்‌ : 
 சேழுந்துணர்ப்‌ பாரி சாதக்‌ 


தேனும்‌ துவர்த்திடத்‌ தித்திக்கும்‌ மதுரவாய்த்‌ . 


கான்‌உந்து பூக்தோடை கவின்பெறச்‌ சூட்டிக்‌ 
.... கலந்தணைத்‌ தாங்கிருப்‌ பார்‌ 

காதற்ப்ர பாகம்வம்‌ தலைமோத வந்தநின்‌ 
காட்சிஒகு காட்சிஅன்‌ ரோ 


புயம்‌! இஇ 


மோனம்‌ ததும்பெரிய பாமாநு பூதிஇள 
மூலைமுகை ததும்ப ஞான . 
மோய்ம்மணத்‌ தார்சூட்ட முத்திப்‌ பெருந்திரு : 
மோகம்‌உறு சரச மான : 


ஆனந்த வெள்ளம்‌எனும்‌ ஆறுமுக நாதடைன்‌ . . 
அம்புல்‌ ஆடவா வே 
- அந்தண்மரு தஞ்செறிஇ லஞ்சிவடி வேலனுடன்‌ 
அம்புல்‌ ஆடவா வே. 
(அ-ரை. தேனும்‌ துவர்த்திட - - தேனும்‌ துவர்ப்பாகும்படி... 
பிணாக்கள்‌ - பெண்கள்‌, பொற்படாம்‌ - பொத்றுயில்‌. கான்‌ - 
வாசனை, உந்து - வீசுன்ற. ப்ரபாகம்‌ - பெருக்கம்‌, தார்‌ - 


மாலை. ட)! 
வீரம்‌. கிடந்தவாட்‌ சூரபன்‌ மன்‌ ஆதி 
மேவார்‌ தமைக்குமைக்‌ கும்‌ 
மிக்கான வேள்விகள்‌ அனைத்தினும்‌ தலைமைப்‌. 
மூன்லித்யா பாண்டித்‌ திய 
பாரங்‌ கதப்பட்டம்‌ உள்ளவன்‌ கடவுளர்‌ 
, பழஞ்சிறை விடுத்திறைவ னை 
பட்டா ரகப்பேரும்‌ பட்டணம்‌ கைக்கொள்ளப்‌ 
பட்டாபி டேகம்வைத்‌ தான்‌ 
ரம்‌ கிடந்தகுற வள்ளிகா யகிஇட்ட 
மட்டவிழ்‌ குராந்தோடைக்‌ கு 
மாதரசி சேர்த்திய மடற்பாரி சாதமா 
லைக்கும்‌ இடையேம தாணி 
ஆரம்‌ கிடந்துலவு பன்னிரு புயாசலனோ 
ம்புல ஆடவா வே 
அந்தண்மரு தஞ்சேறிஇ லஞ்சிவடி வேலனுடன்‌ 
அம்புல்‌ ஆடவா வே, 

(அ-ரை.) மேவார்‌ - பகைவர்‌, குமைக்கும்‌ - அழிக்கும்‌, 
பட்டாரகப்‌ பெரும்பட்டணம்‌ - அரசர்‌ இருக்கின்‌ ற பெருககரம்‌, 
வாரம்‌ - அன்பு. தொடை - மாலை. மதாணி - பதக்கம்‌, 
புயாசலம்‌ - புய அசலம்‌, தோள்மலை.. (௪௯) 


இச திருவிலஞ்சி முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


காடகப்‌ புரவிப்‌ பசுந்தேர்‌ உருட்டும்‌இள 
. ஞாயிறுத யம்புரிந்‌ து 
நாட்கோண்டூ படரிய கதிர்க்கேதிர்‌ எறித்தவமி : 
ர்ப்போடி நகைப்‌ பதேய்ப்‌ பப்‌ . 


பாடகத்‌ துறைமிடற்‌ றுக்கருவி மாக்கள்‌ இசை 
_ பயில்மகதி யாழ்மோழியு டன்‌ 
பதினேண்‌ பேரும்பண்ணும்‌ ஏழிசை வடித்திசைப்‌ 
பஃறுளைப்‌ பத்திசான்‌ ற... 
மாடகம்‌ முறுக்கிமணி வார்த்திவவு தைவந்து 
ன்‌ வள்உகிர்‌ வடிம்புவரு டி. 
மகரயாழ்‌ வாசிக்கும்‌ இன்னிசை உடன்பழகி 
- மழகதிர்‌ எறிக்குமணி வாய்த்‌ 
தாடகக்‌ குழைகிடந்‌ தாடூவடி காதடைன்‌ 
.. அம்புல்‌ ஆடவா வே ன அத 
அந்தண்மரு தம்செறிஇ லஞ்சிவடி. வேலுடன்‌ 
அம்புல்‌ ஆடவா வே. 


(அ-ரை,) காடகப்புரவீ-௩டனமாடும்‌ குதிரை, , படரியஃ 
படர்க்த. ஏய்ப்ப - கிகர்ப்ப. பாடகத்துதைமிட்திறுல்‌ கருவி - 
பாட்டின்‌ பகுதிகளை: எல்லாம்‌ எடுத்துரைக்கும்‌ மிடத்றுக்‌ 
கருவியை உடையவர்கள்‌. மாடகம்‌-வீணைமுறுக்காணி. திவவு - 
வீணைவலிக்கட்டு. வள்‌ உ௫ர்வடிம்பு -கூரிய ஈக துனி. மழகதிர்‌ 
இளவெயில்‌. ஆடகக்குழை - பொற்குண்டலம்‌. வழிகாதுஃ 
தொங்குகின்‌ இ காது. :. . (௬௭) 


மேவு துங்க மயூர்ம்‌ உண்டுரின்‌ 
க வீர. வேம்பகை களைய லாம்‌ 
வேரி தங்குதிரி கூடம்‌ உண்டடு. - - 
'மீடைன்தனி தவழ-லாம்‌ 
பாலி என்றொரு பேரோழிக்‌ துசெய்‌ 
..... பர்தகங்களும்‌ ஒழியலாம்‌ . 
பான்லங்கிரி வாவி தங்கிய . - 
பாய்த டடீ னல்‌;ப்டிய.லசம்‌ 


அம்புலிப்பருவம்‌ -இன 


மூவி ரண்சே ரோருகங்களின்‌ 
... தூரல்‌ கண்டூளம்‌ மகிழலாம்‌ 
'மோனம்‌ ஒன்றுப தேச முன்செயும்‌ 
.. மூல. மந்திரம்‌ அறியலாம்‌ 
ஆவி. னன்குடி மேவு கந்தனோ 
டாட அம்புலி வருக வே 
ஆழ்‌ இலஞ்சியில்‌ வேளோ டின்றினி 
தாட அம்புலி வருகவே. 

(அ-ரை.) துங்கமயூரம்‌ - தூய மயில்‌. களையலாம்‌ - நீக்க 
லாம்‌. வேரி - தேன்‌. உடுமீன்‌ - நட்சதீதிரமீன்‌ ; மீன்‌ - 
கின்னுவது. பானலம்‌- குவளை. படியலாம்‌ ௯ சூழ்கலாம்‌.. 
மூவிரண்டு சரோருகங்கள்‌ - ஆறுதாமரை . .மலர்போன்த 
மேகங்கள்‌. மூரல்‌ - சிரிப்பு. மூலமந்திரம்‌ - - பிரணவம்‌. ஆவினன்‌ 
குடி - பழகி. வேள்‌ - முருகன்‌, (௪௮) 

கோடகப்‌ படஎழும்‌ கொய்உளைப்‌ புரவிக்‌ 
கோடி ஞ்சித்‌ தடக்‌ தேரின்‌ மேல்‌ , 
_ குலவிவலம்‌ வகும்‌ஒருபன்‌ னிருபரிதி மண்டல 
கோடிகம்‌ எழுந்ததே போல்‌ 


பாடலைக்‌ குங்கதிர்க்‌ கோமே தகத்திரள்‌ 
பதித்துவயி ரந்தறத்‌ திப்‌ 
பத்மரா கக்கோடி கோடான கோடிநிரை 
- படஅழுத்‌ திக்கொழுங்‌ கால்‌ 
மாடெழு சுடர்க்கற்றை வயிடரி யத்தகடு 
வாரித்‌ துவன்றிவிர வும்‌ 
மரகதம்‌ அமைத்தாக மணிகள்பதி தந்தபுய 
வரைமுகம்‌ மெர்ய்ப்பவலம்‌-வந்‌ * 


- தாடகக்‌ குழைகிடக்‌ தாடம்வடி காதனுடன்‌ 
அம்புல ஆடவா.வே 
அந்தண்மரு தஞ்சேறிஇ லஞ்சிவடி. வேலனுடன்‌ - 
அம்புலீ ஆடவா வே, 
(அ - ரை.) கோடகம்‌ - குலை, புதுமை, . கொய்உளைபி 
சுரவி - கத்தரித்த பிடரிமயிரையுடைய கு. இரை. ' ந்தப்‌ - 
இருவில. பீ-5 


ப திருவிலஞ்சி முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


தேர்மொட்டு, கோடிகம்‌ - பூந்தட்டு. அறுத்த - செலுத்தி, 
அவன்தி - நெருங்கி, (௪௯) 
குறுமுய லகன்பிடித்‌ தாட்டாது. தீர்ப்பன்‌உன்‌ : 
கோடியகய நோய்தணிப்‌ பன்‌ 
கோள்‌அராப்‌ பகையுமுன்‌ குரவனிலி டந்தநல்‌ 
குரவும்‌இர வுந்தவிர்ப்‌ பன்‌ 
செறிபுனற்‌ கடலில்‌ தடந்தேர்‌ மிசைத்தோன்று 
-  சேட்டிளம்‌ பரிதி போலச்‌. A 
சித்தம்‌ தழைக்குமற்‌ றுனையும்‌ஒரு தன்மையில்‌ 


“தீராது. செல்லவைப்‌ பன்‌ 


புறவும்‌இப்‌ படியுள்ள நன்மைகள்‌ எலாம்தரும்‌ 
புன்மைகள்‌ எலாம்தவிர்க்‌ கும்‌: 
பொன்‌ அடி.த்‌ தாமரை அளிக்கும்கலம்‌ ஒன்றன்று. 
போந்தவர்க்‌ கேந்திழைக லார்‌. . . 


அறுவர்முலை உண்டபால்‌ மணம்‌அறா வாயணுடன்‌ 
்‌ அம்புலீ ஆஇடவாவே . 
அந்தண்மரு தஞ்செறியி லஞ்சிவடி வேலனுடன்‌ 
அம்புலீ ஆடவா வே. 


(அ-ரை,) முயலகன்‌ பிடித்து - முயல்‌ உள்ளே பற்றி; 
முயலகன்‌ என்னும்‌ நோய்பற்றி. கயமோய்‌ஃஎ லும்புருக்ககோய்‌. 
கோள்‌ அரா - இராகு கேதுக்கள்‌, குரவன்‌ - ஆரியன்‌. 
சேட்டிளம்‌ பரிதி- அழகிய இளஞ்சூரியன்‌, புன்மை - தீமை, 
அறா - நீங்காத. ்‌ (௪௨ 
செம்புவழி;இட்டனைய தீழுடைக்‌ காழ்மந்தி . 

சேன்றொருக்‌ காலும்‌அறி யாச்‌ 


சேண்கிளர்‌ மரம்பயில்‌ அருங்கோட்டின்‌ இடைவைத்த 
செந்தேன்‌ இருல்கிழித்‌ து 


வம்புவழி சாரலில்‌ இதைப்புனம்‌. காக்குமட 
'மகள்‌இருந்‌ தமுதம்உண்ண 
வண்ணப்‌ பசுந்தினையின்‌ ஈன்னிலாக்‌ கொழுங்ககிர்‌ . 
்‌ வானகி கொமிக்கமகள்‌ மாக்‌ 


அம்புலிப்பருவம்‌ கக 
ககொம்புவழி குத்திப்‌ பதந்தந்‌ திடித்துக்‌ ' 
கோழுந்தேக்‌ கிலைப்படுத்‌ திக்‌. 
குழையளவும்‌ வாங்கிக்‌ குழைக்கும்‌ தடச்சிலைக்‌ 
குன்றவர்‌ திருத்திவிடூ நேட்‌ 
உம்புவழி தேன்‌ அருவி பாயுமலை நாடன்‌ 
அம்புலீ ஆடவா வே 
அந்தண்மகு தஞ்சேறிஇ லஞ்சிவடி வேலனுடன்‌ 
அம்புல்‌ ஆடவா வே. 


(அ-ரை) தழ்ப்பு - ஏழ்மை. கரம்‌ முதிர்ந்த 


மந்தி... தினர்‌ - விளங்குகின்ற, வம்பு - தேன்‌. மருள்மாக்‌ 
“கொம்புவழி - யானையின்‌ கொம்பால்‌. நெட்டம்பு - நெடிய 
அம்பு. (௭௧) 


பருவரைப்‌ படர்சினைப்‌ பாரிசா தப்பொதம்‌ ' 
பரின்நின்‌ றுலாவுகட வுள்‌ 
பாகசா தனன்விழி குறுந்தளி உரைத்துழி 
பார்த்துகின்‌ நிருவர்‌அறி யா 
ஒருவரைப்‌ பங்கில்‌உடை யவள்பால்‌ சுரந்தமுே 
உண்டசேங்‌ கனிவாய்‌ மலர்ந்‌ : 
தோடலவிடூ தூதுவர்‌ உரைக்குந்‌ திருக்குறிப்‌ 
புணராத சூரபட லம்‌. 


கருவரை அறுத்துத்‌ திரும்பினோன்‌ எங்கோன்‌ 
'கடைக்கணிக்‌ குங்குறிப்புக்‌ 
கண்டேணி' கேளாத வர்ச்கேது தஞ்சம்‌எ திர்‌ 
காணூக்‌ கடைக்கண்‌ சிவக்‌ 


அருவரை துளங்கறின்‌ றயில்வேல்‌ றிக்‌, தவனோ 
டம்புல்‌ ஆடவா வே 
- அந்தண்மரு தஞ்சேறிஇ: லஞ்சிவடி வே்ணுடன்‌. 
்‌ அம்புல்‌ ஆடவா வே. 
(அ ரை) பாகசாதனன்‌ - இந்திரன்‌. இருவர்‌ எ, மால்‌ 
அயன்‌. குரபடலம்‌ கருவரை.” ஞான்‌ கூட்டமாகிய கரியமலை.. 
பணி கேளாதவர்‌ - ஆணைப்படி, சடங்கியல்‌, காணா-சண்டு. ( எஉ௨] 


அ. சிற்றிற்பருவம்‌ 


மருக்காற்‌ புன்னைப்‌ புதரிழல்வேண்‌ 
மணநற்கால்‌ மருங்கு நிலவேறிப்ட 
மாடம்‌ சமைத்துக்‌ குடிபுகுந்து 
மணிக்கால்‌ இப்பி அடூப்பேற்றிக்‌ 
குருக்கால்‌ சேம்போற்‌ சிறுசுளகால்‌ 
கொழிக்கும்‌ தளந்தேன்‌ உலைப்பெய்து . 
குடவால்‌ வளைவெண்‌ குழிசிபோங்கக்‌ 
குழற்கால்‌ ஆம்பல்‌ நேருப்பமைத்து 
மூருக்கால்‌.வேல்ல முடியாவாய்‌ 
மூகிழ்த்துக்‌ கவிழ்த்துக்‌ கிடக்தூதி 
முகம்வேர்த்‌ தனம்‌£ குறும்பிழைத்தால்‌. 
்‌ முற்றும்‌ தரமோ முக்காலும்‌ 
திருக்கால்‌ பிடித்துக்‌ கும்பிட்டேம்‌ 
சிறியேம்‌ சிற்றில்‌ சிதையேலே 
தேவே இலஞ்சிச்‌ சினவேலோய்‌ 
சிறியேம்‌ சிற்றில்‌ சிதையேலே. 


(அ-ரை) சிற்றில்‌ பருவம்‌ ஆவது, சிறுமியர்‌ கட்டிய சிறு 
வீடுகளைச்‌ எதைத்தல்‌. பதினேழாம்‌ திங்களில்‌ நிகழ்வது, மருக்‌ 
கால்‌ புன்னை, - வாசனை பொருந்திய காலையுடைய புன்னை மரம்‌. 
மருங்கு எ பக்கம்‌, அயல்‌. கிலவு எறிப்ப - நிலவொளி வீச. 
மணிக்கால்‌ இப்பி - மாணிக்கக்‌ கால்களையுடைய: ப்பி, தேன்‌- 
தேனை. உலைப்‌ பெய்து - உலையிலூற்றி. மூருக்கால்‌ - முருக்கம்‌: 
பூவினால்‌. மூகிழ்த்து- மூடி. . திருச்கால்‌ - மாறுபாட்டினால்‌ஃ 
எிதையேல்‌ - அழியசதிருப்பாய்‌ ; எதிர்மறை. எவல்‌ வினை 
மூத்று, அல ச்ட்‌ (ஈகம்‌ 

அம்பொற்‌ சிறுவீட்‌ டணிகாண 
“அன்னை வருவாள்‌ பின்னையும்‌என்‌ 
ஆலி அனைய தோழியருண்‌. - 
டவரும்‌ வருவார்‌ அன்னையரைக்‌ 


சிற்றிற்பருவம்‌ ௬௪ 


கும்பிட்‌ டிறைஞ்சித்‌ தோழியரைக்‌ 
கூடித்‌ தழுலிக்‌ கோண்டன்னை 
கோணர்ந்த வரிசை அத்தனையும்‌ 
கைக்கோண்‌ டேமத குலமனையின்‌ 
சம்பத்‌ தவர்க்குக்‌ காட்டிஉள்ளம்‌ 
, தழைக்கும்‌ படிக்கு விருந்தளித்துத்‌ 
தமியேங்‌ களுமுண்‌ டிளைப்பாறும்‌ . 
தனையும்‌ சதியேல்‌ சதியேல்‌உன்‌ 


செம்போன்‌ நிருத்தாள்‌ சேன்னிவைத்தேம்‌ 
சிறியேம்‌ சிற்றில்‌ சிதையேலே 
தேவே இலஞ்சிச்‌ சினவேலோய்‌ 
சிறியேம்‌ சிற்றில்‌ சிதையேலே. 


்‌ (அ-ரை,) சிறுவீட்டு அணி- சிற்றிலின்‌ அழகு, ஆவி 
அனைய - உயிரொத்த, சம்பத்து - வாழ்க்கைப்‌ பொருள்‌, செல்‌ 
வம்‌. பெரியோசைக்‌ கைகூப்பி வணங்குதலும்‌, ஓத்த விலையின்‌ 
ரைத்‌ தழுவுதலும்‌ வழிபடு முதையென்பது “அன்னைபரைக்‌ 
கும்பிட்டு இதைஞ்ரித்‌ தோழியரைக்‌ கூடித்‌ தழுவிக்கொண்டு” 
என்த அடியால்‌. விளங்கும்‌, என்ற - என்தர்தை, “உள்ளம்‌ 
தழைக்கும்படி - மனம்‌ மகிமும்படி' தமியேங்கள்‌-தனித்தவர்கள்‌ : 
தாழ்மையைக்‌ குறிக்குஞ்‌ சொல்‌ தமி - தனி: : தமிழ்‌ - 
தனித்தது, ஒப்பற்திது. சதியேல்‌ - அழிவு செய்யாதே, சதி- 
அழிவு, கேடு, செம்பொன்‌ திருத்தாள்‌ - சிவந்த பொத்‌ 
சதங்கையணிச்த திருவடிகள்‌. சென்னிவைத்தேம்‌ - தலைமேக்‌ 
கொண்டேம்‌. (௭௪) 


கங்கைத்‌ திருத்தாய்‌ திருத்தனமும்‌ 
கவுரி குழல்வாய்‌ மோழித்தாய்தன்‌ 
கதிர்ப்பூண்‌ முலையும்‌ கார்த்திகைத்தாய்‌ 
கனகா சலப்ப யோதரமும்‌ 
தங்கக்‌ குடம்போல்‌ மணிக்குடம்போல்‌ ' 
தாளக்‌ குடம்போல்‌ குடியாப்பால்‌ 
த்தும்பத்‌ ததும்பப்‌ பிதிரோடத்‌ 
-தாரேர்‌ ட்சையும்‌ திர்அரைஞாண்‌ 


உ திருவிலஞ்சி. மூருகன்‌ பிள்ளை த்தமிழ்‌ 


பொங்கச்‌ செறித்த மணிரேகிழ்க்து 
__புலம்பப்‌ புலம்பிற்‌ சிறுபண்டி 
புலாப்‌ புலர விளையாடல்‌ 
புகுந்தாய்‌ பயந்தார்‌ போறுப்பாரோ 


திங்கட்‌ சடையான்‌ கண்மணியே 
சிறியேம்‌ சிற்றில்‌ சிதையேலே 
தேவே இலஞ்சிச்‌ சினவேலோய்‌ 
சிழியேம்‌ சிற்றில்‌ -சிதையேலே. 


(அ-ரை. கங்கைத்‌ தருத்தாய்‌ - கங்கையாயெ அழகிய 
தாய்‌, தணம்‌ - முலை, பயோதரம்‌, தரளம்‌ - முத்து. ததும்ப - 
வழிய, தளும்ப. பிதிர்‌- துளி. தார்‌ - மாலை. பண்டிபுலர - 
வயிறு வாட. பயந்தார்‌ - பெற்றவர்கள்‌, திங்கட்‌ சடையான்‌ 
கண்மணியே - பிறையைச்‌ சடையீற்‌ குடிய சிவபெருமான்‌ 
நெற்றில்‌ கண்ணில்‌ தோன்றிய மாணிக்கமே. ப... (எ) 


முக்திப்‌ பிறந்த இளங்களிற்று 
முகத்தேம்‌ பேருமான்‌ கணத்தினுக்கு. 
முன்னே சிறுதே ருடன்போந்து 
முதிரா மூகிழ்மென்‌ முலைஎம்பால்‌ 
புந்திக்‌ களிப்பால்‌-விளையாடப்‌ 
புகுந்து புழுதி யாட்டயராப்‌ : 


பொன்னம்‌ சிலம்பர்‌ அடிமுடியில்‌ 
புனைந்தே மழலைக்‌ கிரங்கிவாம்‌ 


தகதுப்‌ போழுதேம்‌ மறுகடைந்தான்‌ க 
ம்‌ தளங்கொண் டிளங்கேர மகன்ஈயும்‌ ்‌ 
தண்டைத்‌ திருத்தாள்‌ வணங்கும்‌எம்பால்‌ 

தயவு.புரியுக்‌ தன்மைத்தால்‌ 


சிந்தித்‌ திடில்‌அன்‌- ஜன்ியேம்‌ 
'சிறியேம்‌ சிற்றில்‌ சிதையேலே 

தேவே ஆசிச்‌. சின வேலோய்‌ 
்‌. சிறிழேம்‌ சிற்றில்‌,சிதைநேலே. 


சிற்றிற்பருவம்‌ ௬௩௨ 


(அ-ரை, முந்திப்பிறந்த. - முன்னர்த்‌ தோன்றிய. 
களிற்று மூகத்தெம்‌ பெருமான்‌ - யானை முகத்தையுடைய 
விநாயகப்‌ பெருமான்‌. புழுதி ஆட்டு அயரா '- புழுதியில்‌ ' 
விளையாடி, பொன்‌ அம்‌ சிலம்பர்‌ அடி - பொத்சிலம்பை அணிக்க 
திருவடி (சிலம்பு - எலம்பர்‌: போலி. புனைந்சே மழலைக்கு - 
குடியவர்களாடிய எங்கள்‌ மழலை மொழிக்கு. 


9 எங்க மறுகு - வீதி, 
களம்‌ - படை. இளங்கோமகன்‌ - இளவரசனாகிய முருகன்‌. 
தயவு - அருள்‌. (௭௪௬) 


கச்சு மரம்தான்‌ ஆனாலும்‌ . 
நட்ட மாம்காண்‌ தோன்றுதோட்ட 
நாங்கள்‌ அடிமை நீங்கள்‌எம்மை 
நடத்தும்‌ தலைமைப்‌ பேருமான்காண்‌ 
வைச்சு மாம்தண்‌ ணீர்வார்த்து 
வளர்ப்போர்‌ குறைக்க நினைப்பாரோ: 
மற்றோர்‌ குறைவர்‌ துற்றாலும்‌ 
மாற்றிப்‌ புரக்க வழக்கன்றோ 
கச்சை முனிந்து முகம்கறுத்துக்‌ 
கனத்துச்‌ சினத்துக்‌ கடக்களிற்றின்‌ 
கதிர்வாள்‌ மருப்பை முனைமடக்கிக்‌ 
கதிர்க்குங்‌ கதிர்ப்பூண்‌ முலைக்குறத்தி 
சேச்சை சேறிக்கும்‌ திருமார்பா 
சிறியேம்‌ சிற்றில்‌ சிதையேலே 
தேவே இலஞ்சிச்‌ சினவேலோய்‌ 
சிறியேம்‌ சிற்றில்‌ சிதையேலே. 

(அ-ரை) நச்‌௬மரம்‌.- விடவிருட்சம்‌. கட்டமாரம்‌. - நட்ட 
பட்ட மரம்‌. தொன்றுதொட்டு - ஆதிமுதல்‌. சாங்கள்‌ அடிமை 
நீங்கள்‌ எம்மை நடத்தும்‌ தலைமைப்‌ பெருமான்‌ - உயிர்களாயெ 
காங்கள்‌ என்றும்‌ உமக்கு அடிமையே, தாங்கள்‌ எங்களைக்காக்கும்‌ 
தலைவரே. இதனால்‌ ஆண்டார்‌ அடிமைத்‌ இறமை சித்தாந்த 
முடிவென்றுணர்க. .குறைக்க - வெட்ட... மாதிறிப்‌ புரக்க - 
திரும்பக்‌ காக்க. மூனிர்து- வெறுத்து “கச்சை குனித்து 
பூண்மூலை' என்ற அடியில்‌ தனத்தின்‌ இயல்பு குறிக்கப்படும்‌. 
கதிர்ப்பூண்‌ - எளி அணி.  செச்க்ச - ' செஞ்சாந்தின்‌ 
குழம்பு. (எஎ) 


௬௪, திருவிலஞ்சி முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


"வேறு... 
அறல்பாய்க்‌ திட்ட மணல்‌ ஊடே . 
1 அடியேம்‌ கட்டு சிறுவீடே 
குறைதீர்‌ திட்ட பணியோடே 
குடிபூம்‌ திட்ட குறைபாடோ. 
இறைவாங்‌ கச்சம்‌ மதியாய்நீ 
இடையபோக்‌ தேற்றி விடலாமோ, 
_திறலோன்‌ சித்ர சபைவேலோய்‌ - 
்‌  கிறியேம்‌ சிற்றில்‌ சிதையேலே 


செறிதேன்‌ செச்சை மலர்மார்பா . 
சிறியேம்‌ சிற்றில்‌ சிதையேலே. 

(அ. - ரை): அறல்‌ - கருமணல்‌, குடிபூர்திட்ட - குடி 
புகுக்திட்ட. குறைபாடோ - குறையோ. - இறை - வறி. 
அடைக்க வீட்லாமோ .- : நடுவே. வந்து மோ இவிடுதல்‌ 
ஆகுமா? (௪௮) 

வரப்பட்‌ டவர்‌எண்‌ ம்சிஜ்கால்க்‌ 
ர மாற்றம்‌ குறியாக்‌ கோத்தடியார்‌. 
மற்றோர்‌ நால்வர்‌ யாங்கள்புது 
மழலைத்‌ திறத்தேம்‌ வழிஅடியார்‌. 
தரப்பட்‌ டவரா தலினோருத்தர்‌  *. 
்‌ தகையார்‌ என்னும்‌ வஸ்க்தேறித்‌ 
தடக்தேர்‌ மற்கில்‌ விளையாடல்‌ 
' சமைந்தேம்‌ சமைத்த: சிறுவீடு 


, பொரப்பட்‌ டேழுந்த போர்‌அவுணர்‌: . - 
புழைமா ளிகையும்‌ குரப்ன்மா 
போன்மா ளிகையும்‌ கோடிமதிபூம்‌ . 
௮ போலந்தேர்‌ மறுகும்‌ வீரமீயேக்‌ 
திரப்பட்‌ டணமும்‌ அன்றுகண்டாய்‌- - 
்‌. திறியேம்‌ சிற்றில்‌ சிதையேலே 
தேவே இலஞ்சிச்‌ சினவேலோய்‌. _' 
சிறியேம்‌ சிற்றில்‌ சிதையேலே. 


- சிற்றிற்பருவம்‌- சுட 


. (அரை) எண்மரில்‌: கால்வர்‌-எட்டுப்‌ பேரில்‌ ரா. ட 
மாத்தும்‌ - சொல்‌. கொத்தடியார்‌. உ கூட்டடியார்‌ வழி 
அடியார்‌ - வழி, வழிய்டியார்‌. . தகையார்‌ - .தடைசெய்யார்‌. 
சமைந்தேம்‌ - ஒருப்பட்டேம்‌. சமைத்த -'அமைத்த, புழை - 
(தகை. சூரபத்மனாகிய பகை அவுணன்‌ தங்கும்‌ மாளிகையும்‌ 
தெருவும்‌. மயேர்திர நகரும்‌ அல்ல என்று சொல்லி, தம்‌ து 
விட்டை அழிச்கவேண்டா*என்றது குறிக்கத்‌ தக்கது. (எக) 

எந்தை இடப்பால்‌ இருந்துலகுக்‌ 
கேம்பி ராட்டி அறம்புரக்கும்‌ 
இலங்கு கமிலா யப்போருப்பும்‌ - . 
இளங்கோ மகன்நீ இனிதிருக்கும்‌ 
கந்த மாமா தனப்போருப்பும்‌ 
- காண்கிற்‌ புரமன்‌ றதனால்‌ நீ 
காலால்‌ அமைத்த பணிஎல்லாம்‌ 
கையாற்‌. சேய்யக்‌ கடவோம்யாம்‌ 
முந்தி இமவான்‌ திருப்புதல்வி 
“முதல்வி வருஞான்‌ நிருபுடையும்‌ 
மோய்பூங்‌ கவரி காளாஞ்சி 
முதலாய்‌ ஏந்திப்‌ புகுந்தவழி 
சிந்தித்‌ திரங்க வேண்டாவோ . . . 
ல சிறியேம்‌ சிற்றில்‌ சிதையேலே -. 
்‌.. தவே இலஞ்சிச்‌ சினவேலோய்‌ : 
 :.. சிறியேஞ்‌ சிற்றில்‌ சிதையேலே.. 

.....(அ.கரைபு்‌... எக்தை இடப்பாகிருச்து'- எம்‌ தர்தைய்சகியே 

அிவபெருமானின்‌ : இடப்‌ பாகத்திலிருந்து. பிராட்டி, - இதறைவீ, 
அதம்புரக்கும்‌ - -': அறம்வனர்க்கும்‌. கயிலாயப்‌. பொருப்பு '- 
கயிலாயமலை. கநதமாமா . தன்ப்பொருப்பு-கம்தமாமரா தன 'மலை. 

காண்டற்‌ து. புரமன்று  காண்குமிடத்து இஃது. ஒரு கரன்‌ நு: 
காலால்‌ அமைத்த பணி எல்லாம்‌ கையாற்‌ செய்குவோம்‌-நீங்கள்‌ 
காலால்‌ செய்யும்படி இட்ட பணியை. மாங்கள்‌'. தலைமேற்‌ 
கொண்டு கையாற்‌ செய்யும்‌ கடமை உடையவர்கள்‌. _மூம்தி - 
முன்னர்‌. இமவான்‌ . திருப்புதல்வி முதல்வி - இமயமலை 
அரசனாக இமவான்‌ “தவத்தாத்பெற்று பார்ப்பதி என்னும்‌ 
தலைவி. வருரூன்‌ று-வரும்பொமழு து. பவி! ஃய்ச்கம்‌. கானாஞ்சி- 
தாம்பூலத்‌ தட்டு, சிந்தித்து “எண்ணி, - {20} 


௬ திருவிலஞ்சி முருகன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 


வார்க்குன்‌ றிரண்டு சுமந்தோசியு ன 
- ' மருங்குற்‌ கருங்கோ வலர்மகளிர்‌ 
மணிநீர்‌ ஆடூஞ்‌ சுனைக்கயல்‌ பேய்‌ . 
- மாமன்‌ குறும்பு விளைத்தான்முன்‌ 
கூர்க்கும்‌ பலிக்கன்‌ றுழன்றுசென்று . 
்‌ குலமா தவத்துக்‌ கன்னியர்பால்‌ 
குறும்பு புரிந்தான்‌ திருத்தாதை -: 
குனிக்குங்‌ கருப்புச்‌ சிலையுடன்சேன்‌ 
ரார்க்கும்‌ திருமைத்‌ துனன்‌ஒருவன்‌ . 
ஆசைக்‌ கொழுகர்‌ தமைப்பிரிந்த 
அணங்க னார்பாற்‌ குறும்பிழைப்பான்‌ 
அல்லும்‌ பகலும்‌ அடிகள்யாம்‌ 
சேர்க்கும்‌ சியுவண்‌ டலிற்குறும்போ 
சிறியேம்‌ சிற்றில்‌ சிதையேலே 
தேவே இலஞ்சிச்‌ சினவேலோய்‌ , 
சிறுயேஞ்‌ சிற்றில்‌ சிதையேலே. 

(அ-ரை.) வார்க்குன்று இரண்டு - கச்சணிந்த எறுமை 
யாகிய தனங்கள்‌ இரண்டு. ஒசியு மருங்குல்‌ - தளரும்‌ இடை. 
கோவலர்‌ மகளிர்‌ - இடைச்சியர்‌, நீர்‌ ஆடுஞ்சுனைக்கு அயல்‌: 
போய்‌ - குளிக்கும்‌ குளத்தின்‌ அருகேபோய்‌. மாமன்‌ - உன்‌ 
மாதுலனாகிய சண்ணன்‌.. பலிக்கு - பிச்சைக்கு. இருத்தாதை - 
உன்‌ அழகிய தந்தை, குலமாதவத்து கன்னியர்பால்‌ - றந்த. 
பெருச்சவத்து முனிவர்களுடைய இளம்‌ பெண்களிடத்து. 
குனிக்கும்‌  கருப்புச்சிலை - வளைக்கும்‌ கரும்புவில்‌... ஆர்க்கும்‌ - 

ஈரும்‌. . மைத்துனன்‌. - மன்மதன்‌. ஆசை: காதல்‌, 
சொழுகர்‌ “எ கணவர்‌, காயகர்‌. அணகங்கனார்பால்‌ :-. அழுயெ- 
வெண்களிடத்து. சேர்க்கும்‌ சிறுவண்டல்‌ - அமைத்துளனை 
இறு யணல்வீடு. இதில்‌ தந்தை, மாமன்‌, மைத்துனன்‌. இவர்கள்‌: 
செய்த்‌ குறும்புத்‌ தொழில்‌ உம்மிடத்தும்‌ வழிவழி அபைந்குதோ . 

பி “கூறியபடி காண்க... ்‌. மறிதுகம்‌ 
ஐபஏ% தியபன்‌ மணிஅல்குல்‌ 
- 3) பட்டத்‌ தாசி மாருடன்சீ 
பணிசெய்‌ கிற்பேம்‌ பூங்கிவரி 


சிற்றிற்பருவம்‌ ௬௭. 


கைர்‌ திற்பேம்‌ காளாஞ்சி 
_கழற்கால்‌' திருப்பா துகைஎடூப்பேம்‌ 
காலம்‌ கருதித்‌ திரு அந்திக்‌ 
காப்பும்‌ எடூப்பேம்‌ கருத்தாலும்‌ 
'பொய்யேம்‌ பிறிதோர்‌ கடவுள்ரைப்‌ 
போருள்‌என்‌ றணரேம்‌ அருள்பழுத்த 
போன்னங்‌ கிரியே உன்‌இரண்டு 
போற்றாட்‌ பணிக்குங்‌ குற்றேவல்‌ 
செய்யேங்‌. கள்‌எனக்‌ குறியேல்ரீ 
சிறிவேம்‌ சிற்றில்‌ சிதையேலே 
தேவே இலஞ்சிச்‌ சினவேலோய்‌ 
*  சிறியேம்‌ சிற்றில்‌ சிதையேலே. ' 

(அ-ரை) பைஏந்திய. படம்‌ தாங்கிய. பறிக்கும்‌ தவிசின்‌... 
தாங்கும்‌. இருப்பிடம்‌. உமக்குப்‌ பணிசெய்வேம்‌ .- சாமரை" 
இரட்டுவேம்‌, அாளாஞ்சிதாங்குவேம்‌, பாதுகையும்‌ சமப்பேம்‌,.. 
அந்திக்‌ காப்பும்‌ எடுப்பேம்‌, மறந்தும்‌ பிறகடவுளைப்‌ பரம்‌ 
பொருள்‌ என்று கருதேம்‌, செய்யேங்கள்‌ எனக்குறியேல்‌. - 
செய்யமாட்டோம்‌ என்‌,று கருதா தீர்‌. . (௨% 

அலம்போந்து பல்பிறவி ஆழியில்‌ தாழ்ந்‌ துள்ளக்‌ 

. கலம்பாழ்‌ படாதுகரை காட்டுமீ காமா .. 

இலம்பாடு தீர்ந்தோழிய எம்மனோர்‌ ஏத்தும்‌  . - 

.கிலம்பார்‌. அடிபுனைந்தேம்‌ சிற்றில்‌ சிதையேலே. 
(அ-ரை) பல பிறவி ஆழியில்‌ - பல பிறப்புக்கடலில்‌,.. 
உள்ளக்கலம்‌. - மனமாகிய. தோணி, தாழ்ந்து. - அழுந்தி, 
மீகாமா-மரக்கலம்‌ ஒட்டியே, இலம்பாடு-வ.றுமை, எ.ம்மனோ்‌-- 
எம்யோன்ற அடியார்‌. ஏத்தும்‌ - துதிக்கும்‌, சிலம்பார்‌அடி - 


௯. சிறூபறைப்பருவம்‌ 


நங்கள்கோண்‌ மூவிரு முகங்களி னாலும்வித்‌ . 
தேந்திநத்‌ தேந்து வேலை 
நளினக்‌ குடங்கையில்‌ அடக்கும்உர வோன்சந்த 
னாசல வரைப்பின்‌ வித்தி 
எங்கள்பன்‌ னிருகுரவ ருந்தனி வளர்த்திட. 
எழுத்துமுதல்‌ ஐந்தி யற்பேர்‌ . 
இயல்மூதல்‌ முக்கோடி படர்ந்துதொண்‌: ணூற்றாறு 
இசைப்பனுவல்‌ பூத்துவறிஞர்‌ 


தங்களுக்‌ குதவாத பதகர்பாற்‌ காய்தந்து - 
சாமம்‌ குறித்து நல்கும்‌ 
தலைவர்‌ அவர்‌ பாற்கனிந்‌ 'துணர்ந்தவர்க்‌ கருமரும்‌. . 
தாகிகாற்‌ போருள்பயக்கும்‌ ்‌ 


செங்கழக முத்தமிழ்‌ முழங்கும்வள நாடனே 
சிறுபறை முழக்கிதுருளே - 
தென்னிலஞ்‌ சிப்பதிப்‌ பன்னிருகை மேகமே. 
. சிறுபறை முழக்கிஅருளே. 


(அஃரை.) சிறுபழறைப்‌. பருவமாவது, த்ய 
இசைக்‌. கருவிமீது ஓலியிட்டு மகிழ்தல்‌, இது பத்தொன்பதாம்‌ 
திங்களில்‌ கிகழ்வது. ' ஈங்கள்‌-காங்கள்‌ விரும்புகின்‌ ந ஆறுமுகங்‌ 
களினாலும்‌. நாங்கள்‌ : கங்கள்‌ எனக்குறுஇற்று. கத்துஏர்து 
வேலை-சங்கைத்‌ . தாங்கும்‌ ' கடலை: . நளினக்‌ குடங்கையில்‌ 
அடக்கும்‌ உரவோன்‌ - தாமரை மலர்‌ போன்ற உள்ளங்கையில்‌ 
குடித்து அடச்கிய வலியவன்‌ ஆன அகத்தியன்‌. அசலம்‌ - மலை: 
வரைப்பின்‌ '- நிலத்து. வித்தி - விதைத்து. ' பன்னிருகு 
அகத்தியர்‌. மாணவராக. தொல்காப்பியர்‌ முதலியவர்கள்‌! 
அழுத்து முதல்‌. ஐந்து இயச்பேர்‌ இயலமுதல்‌ முக்கொடி 
க்‌ சொல்‌,. பொருள்‌, யாப்பு, அணி என்னும்‌ ஐந்து. 


- ரக்த. பக உதவாத . 


சிறுபறைப்பருவம்‌ ௬௯௨ 


தகர்‌ - உதவாத பாவிகள்‌. கனிநீதுணர்க்தவர்க்கு - இனிதாய்‌ 
அறிக்தவர்க்கு. சாத்பொருவ்‌-அறம்‌ பொருளின்பம்‌ வீடு, செங்‌ 
கழகம்‌ - செம்மையான. சங்கம்‌. பன்னிருகை மேகமே - 
பன்னிரண்டு கைகளையுடைய மேகமே. ்‌ (௮௪% 


குலைக்காந்தள்‌ அங்கைக்‌ குறுந்தொடி புறங்கோளக்‌ 
கொவ்வைமணி வாய்துடிப்‌ பக்‌ ட 
கூர்வேற்‌ கருங்கண்‌ .போருந்திமை சிவப்புறக்‌ 
கோடி கேடும்‌ புருவம்‌எ றத்‌ 
தலைக்காதல்‌ வந்தாள்‌ எத்தனை விருப்பம்‌அத்‌ 
்‌ தனைவெறுப்‌ புந்துலங்‌ கித்‌ 
தண்நிலா அமுதோழுகு சந்த்ரமண்‌ டலமுகம்‌ 
தபனமண்‌ டலம்கிகர்ப்‌ ப 
முலைக்காம்பில்‌ முத்தம்‌ கோடுத்தேரியும்‌ மடாலார்‌ 
.. : முதியபுல விப்புலவி யால்‌ 
மோய்பா சறைக்களத்‌ தாடவர்‌ அகப்பட்ட. 
| எத்திசை முகத்தம்‌அமை யச்‌ 


சிலைக்கா மரங்கள்‌ முழக்குவய லூரனே 
சிறுபறை முழக்கிதரு ளே 
தேன்‌இலல்‌ சிப்பதிப்‌ பன்னிருகை மேகமே 
சிறுபறை மூழக்கிஅரு ளே. 

(அ-ரை) காந்தள்‌ அம்கை - காந்தள்‌ மலர்‌ போன்று 
அழயெ கை. கொவ்வை - கோவைப்பழம்‌ போன்‌ ற. கூர்‌ ௨ 
கூர்மை. கொடி - ஒழுங்கு. தபனமண்டலம்‌-குரியமண்டலம்‌, 
புலவி - ஊடல்‌. பாசறைக்‌ களம்‌ - படைவீடு... சிலைக்கா 
மரங்கள்‌ - ஓலிக்கின்‌ ற வண்டுகள்‌. 

முதலடியில்‌ -புணர்ச்சிக்காலத்து கிகழும்‌ மெய்‌ வேறு: 
பாடுகள்‌ கூறப்பட்டன. (ட) 
கந்தர முழக்கமும்‌ கந்தரத்‌ திடைபுக்க 

கண்டீர்வப்‌ பேருமுழக்‌ கும்‌ ல்‌ 
கதிர்‌இளம்‌ திங்கள்‌ அம்‌ கண்ணியனை முன்னிக்‌ . 
 "கடிந்தோர்‌ இயற்றுவேள்‌ வி 


0. . திருவிலஞ்சி முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


மந்தர முழக்கமும்‌ சுனைஆடூ கன்னியர்‌ 
வளம்கெழு முழக்கங்‌ களும்‌ 
மடப்பிடி நடைச்சிறு கொடிச்சியர்‌ குழாம்கூடி 
மன்றல்‌ அங்‌ குன்றம்‌எதிர்‌ கூம்‌ 
அந்தர முழக்கமும்‌ வேறியாட்டூ முருகியம்‌ 
துவைப்படூ முழக்கங்களும்‌ 
தும்பிக்கை நீர்தூம்‌ தருத்தியேன்‌ 'றருவித்‌ 
தடாகம்‌ துதைந்த குளிரும்‌ 
-சிந்துர முழக்கமும்‌ தீராத தமிழ்வேற்ப 
சிறுபறை முழக்கிஅரு ளே 
தேன்‌இலலஞ்‌ சிப்பதிப்‌ பன்னிருகை மேகமே 
சிறுபறை மூழக்கிஅரு ளே. 


(அ-ரை) கந்தரம்‌ - மேகம்‌, கமீநிரத்திடைபுக்க கண்டீர்‌ 
வம்‌ - மலைக்‌ குகையிடத்துப்‌ புகுந்த சிங்கம்‌ அல்லது புலி. 
முன்னி - கினைத்து. கடிந்தோர்‌ - வெறுத்தோர்‌. அன ஆடு - 
னையில்‌ நீராடு. கொடிச்சியர்குழாம்‌ - குறிஞ்சகிலப்‌ பெண்கள்‌ 
கூட்டம்‌. எதிர்கூ௨ம்‌ - எதிர்‌ ஒலிக்கும்‌. வெறியாட்டு மூருகு 
இயம்‌ - வெறியாடல்‌ காலத்து முருகனைக்‌ குறித்து முற்க்கபி 
படும்‌ வாத்தியம்‌, நீர்தூம்‌ - .8ீரைத்‌ தூவும்‌. -துதைக்த - 
கெருங்கிெய. சிந்துரம்‌ - யானை. குளிறும்‌ - பேர்லலியும்‌. 
செய்யுளில்‌ பல்வகை முழக்கங்களும்‌ குறிக்கப்பட்டன. பல 
வகை முழக்கங்களும்‌ சிழைந்த தமிழ்மலையில்‌ எழுந்தருளிய 
பெருமானே அம்முழக்கங்களோடு நீ 9 றுபறையையும்‌ மூழச்ப்‌ 
பெருமழுழக்கள்‌ செய்வாயாக. (௮a) 


சாவதும்‌ திரியப்‌ பிறப்பதும்‌ தொடராது. 
தண்‌ அளி சுரந்தபேரு மான்‌ 
சயிலத்‌ தடஞ்சாரல்‌ புக்குரின்‌ றேக்கறும்‌ 
ச.யயத்தில்‌ வக்துதோன்‌ றி 


“ஏவதும்‌ கோண்டுட்பு லம்புவதும்‌ நனிதீர்மின்‌ . 
என்னும்‌ குறிப்புமொழி தந்‌ 
தேக்தும்‌ குறுந்தோடி அரற்றவெற்‌ நிப்பறை 
எறிதனின்‌ இச்சூர னைக்‌ 


சிறுபறைப்பருவம்‌ ௫௪ 


காவதம்‌ பலகோடி ஓடினும்‌ ஒறப்பன்‌ 
து கருங்கழற்‌ கச்சுவீக்‌ கிக்‌ 
கைவேலும்‌ ஏந்தினன்‌ காண்மின்கள்‌ என்றுபல 
கடவுளர்போன்‌ மலர்மழையோ டூம்‌ 


,_ தேவதுந்‌ துபிஒரு புறத்தினின்‌ முழக்கரீ 
சிறுபறை முழக்கி௮ர ளே 

தேன்‌இலலஞ்‌ சிப்பதிப்‌ பன்னிருகை மேகமே . 
சிறுபறை முழக்கிஅரு ளே. -... 


(அ-ரை தொடராது- தொடராமல்‌. தண்‌அளி-இன்‌ 
அருள்‌. ஏக்கறும்‌ - தாழ்ந்து நிற்கும்‌; தலைகுனிந்தும்‌. ஒறுப்பன்‌- 
தண்டிப்பன்‌. பறை எறிதல்‌ - பறை முழக்குதல்‌.. காவதம்‌ ஏ 
பத்து மைல்‌. (எ) 


வெண்கண்‌ சிவந்துடல்‌ குறுக்கிவயி றேக்கிநெடு' 
வேடிவால்‌ முறுக்கி நோக்கி ்‌ 
விண்ணாடூஈமனாள்‌ வேருஉக்கொள வேகுண்டண்ட 
கோளமும்‌ வேடிப்ப உதறிப்‌ 


பங்கம்‌ பக்குமதக்‌ களிறலறி வீழ்ந்துழப்‌ 
பப்பாய்ந்‌ தடித்துடைத்தப்‌ 
“பருமத்‌ தகம்பிளம்‌ தீர்ங்கோட்ட வேண்தரள 
பந்திசிர்‌ தித்தே றிப்பப்‌ 
'யொங்குங்‌ கடற்குருதி புழைப6ங்‌ கைமடைப்‌ 
புகர்முகர்‌ துறைமடூத்‌ தோர்‌ 
போற்றையிற்‌ சுற்றும்‌ குலிங்கம்‌ சூறிக்கோளப்‌ 
போந்துகடை வாய்தடவி வேண்‌ 
அிங்கம்‌ தியங்கும்வரை சேல்வமுத லாளியே 
சிறுபறை முழக்கி அருளே ள்‌ 
தென்‌இலஞ்‌ சிப்பதிப்‌ பன்னிருகை மேகமே 
சிறுபறை முழக்கி அருளே. க 
(அ-ரை) ஈமனாள்‌. - எமனுடைய தூதர்‌. எக்‌ - 
வத்றதச்செய்து. பங்கம்‌ படுக்கும்‌ - குறை கண்டாச்கும்‌. - 


ன்டெ .திருவிலஞ்சி முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


தரளபம்தி - முத்துவரிசை. புழைப்‌ படுங்கை - தும்பிக்கை... 
பொற்றை - பாறை, மலை. இயங்கும்‌ - திகைக்கும்‌, (ஆ) 


முறுகிக்‌ கதிர்க்கும்‌ செருத்தற்‌ பகட்டேருமை 
மோட்டுவேங்‌ கோட்டுஙதி யால்‌ : 
முள்வேலி கோலிக்‌ குறுங்கால்‌ நறுங்குவளை 
முருகுசித றப்பே யர்த்துக்‌ 


குறுகிக்‌ கருப்பங்‌ குருத்தைக்‌ கறித்துக்‌ 
குதட்டிக்‌ குதட்டி மேய்ந்து 
கொழுமலர்த்‌ தேன்னற விரவிவரு புனலண்‌ட 
குறுநடை. பயின்று மறுகி 


மகிழ்‌ புகுந்துபணை மருதநீழ லில்தூங்கி 
மாங்கனி படைப்ப வாங்கி 
வாங்கிச்‌ சுழிப்புறத்‌ துண்‌என்‌ றெழுந்துதன்‌ 
மழக்கன்றி னக்கி ரங்கிச்‌ 


சிறுகக்‌ கனைத்துவரு தென்‌ஆரி நன்னாட 
சிறுபறை முழக்கி அருளே 
தென்‌இலஞ்‌ சிப்பதிப்‌ பன்னிருகை மேகமே. 


சிறுபறை முழக்கி அருளே. 


(அ-ரை) செருத்தல்‌ - மடி. மோட்டுவெங்கோட்டு - 
உச்சியிலுள்ள கொடிய கொம்பில்‌. முருகு-வாசனை. கருப்பன்‌: 
குருத்தை - கரும்புக்‌ குருத்தை. கறித்து - கடித்து, குதட்டி - 
மென்று. மறுூ- மயங்கி, பதக்‌ தெருவில்‌, மழக்கன்று -. 
இளங்கன்று. [தடு 5 


கைத்தலை வைத்த விருப்புடன்‌ அற்பர்‌ 
கடைத்தலை தொறும்‌உ ழல்வோர்‌ 
கற்றச ரக்கை விலைச்சேயும்‌ அற்ப 
கவித்துவம்‌ இழிவேனவே . 
யிற்றலை பத்ம பதத்தை வழுத்தும்‌ 
எனக்கருள்‌ புரிகுவைரீ . 
எய்த்தவ ருக்கும்‌ இளைத்தவ ருக்கும்‌ 
“ "இரக்கம துடையமவன்நீ 


'சிதுபறைப்‌ பருவம்‌ ௪௯. 


கத்தலை சித்ரம்‌ தித்தலை நிற்கும்‌ 
ஈடைப்பிடி தகுமகன்நீ 
கச்சர'வத்தீல்‌ நடித்தருள்‌ பச்சைமு 
கிற்கொரு மருமகன்ரீ. ” 


மூத்தலை யத்ரன்‌ அளித்தருள்‌ புத்திரன்‌: 
மூழக்குக சிறுபறையே 
“முக்கு மிக்கிரி மிற்கும ரப்பன்‌ 
முழக்குக சிறுபறையே. . 


(அ - ஷை வீலைசெயும்‌'- விலை செய்கின்ற; த்து ன்லைஃ 
சங்குகள்‌ அலைகின்ற. கடைப்பிடி, ~ கடையிற்‌. பெண்‌ யானை 
போன்ற உமா தேவி, பச்சை ஸ்கில்‌ - பச்ஸச கேகம்போன்‌ ற 


திருமால்‌, (௧௦) 


அகத்தினில்‌ நினைப்பவர்‌ பிறப்பையும்‌ இறப்பையும்‌ 
அகற்றிடும்‌ அருள்‌ மலையே ,  . 
அகத்தியன்‌" வழுத்தி இலக்கண. இலக்கியம்‌. 
அமைத்தருள்‌ குருபானே _ 
பகம்‌ ஓடுக்கிஎன்‌ மனத்திடை அருட்கதிர்‌ 
_ பரப்பிய படர்‌ ஒளியே... 
படைப்புவன்‌ முடித்தலை புடைத்துல கினைத்த்னி 
படைத்திடும்‌ இறையவனே 


“நிகழ்த்திய படிக்கித சுகத்தினில்‌ எனத்தொழில்‌. 
நிரப்பிய நிருமலனே 
நினைப்போடு. மறப்புவி கற்பவி' கற்பமும்‌ : 
நிறுத்திட நியதிஉளாய்‌ 
மூகிழ்த்தப்‌ னகைச்சிறு குறத்தியோ டிருப்பவன்‌ 
முழக்குக சிறுபறை யே 
மூதற்பிறை ,நதற்குழல்‌ மோழிக்கோரு மழக்குக 
முழக்குக சிறுபறையே. 
(அ-ரை): -ஹ்கம்‌ ப மனம்‌. திறம்‌ -ஃ வகை. புடைத்து - 
தாக்‌. நியதி - முறை, புன்னகை " புன்சிரிப்பு... (௬௪) 
திருவீல. பி - 6 


எசு திருவிலஞ்சி முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


இதயமணி முத்தம்நிறை சததள மலர்த்தவிசின்‌ - 
இடை ஒரு கிழத்திபயில்‌ வாள்‌... 
எறிகடல்‌ முகட்டில்‌எழு.தினகர ரவிப்பிரபை 
யிற்காட்சி நற்ப்ரபையும்‌ ஆய்‌ 


உதயகிரி அத்தமன கிரிகள்‌என மிக்குயரும்‌ 
்‌ உபயபுய வெற்பின்மிசை போய்‌ : 
, ஒளிர்பணில சக்ரநில வோருபுடை கட்டல்‌ 
ஒருபுடை எறிப்பமலர்‌ மேல்‌. . 


மதலைஎழும்‌ அச்சுழியில்‌ எழுபுவி படைப்பவதம்‌ 
மாகத மணிக்குவடூ போல்‌ 
வரிஅர'-வணைக்குள்விழி வளரும்‌ஒரு. பச்சைமூகில்‌ 
மருமகன்‌ ஒருத்திகுற மான்‌ 


திதலைமுலை யிற்களப மெழுகிடூ திருக்கைகொடு 
. சிறுபறை முழக்கிஅருளே - 
திரிகுடூமி வேற்புடைய குழல்மொழி திருக்குட. 
சிறுபறை முழக்கி அருளே. . 


ரை.) இதயம்‌ - உள்ளிடம்‌, 'சததளம்‌- நா 2 
தவிினிடை “. இருக்கையில்‌, உபயபுயவெத்பு ம செம்‌. 
தோள்‌ மலைகள்‌. மதலை - குழந்தை. : மரகதமணிக்குவடு.. - 
பச்சை மாணிக்கச்‌ சிகரம்‌. . வரி அரவணைக்குள்‌. _ பாம்புப்‌ 
படுக்கையில்‌. திதலை - சுணங்கு, தேமல்‌. களபம்‌ - சக்தனம்‌. 
இரிகுடுமி வெற்பு - திரிகூடமலை,' (க 


'இடைச்சியர்‌ புனைதுகில்‌ எடுத்தொரு தகுவினில்‌ ்‌ 
இருப்பவன்‌ மருமகனே. -: . :: 
.. இருட்டறை உழும்‌இள முளைக்கும ரியும்என 
இலக்கினில்‌ வருபவனே 


ட்‌ படைப்பவர்‌: தொகுதிகள்‌ படைப்பவன்‌ என்றை 
பழிச்சிய பழையவனே 
பகுத்திடு. பலகலை தோகுத்திடூ நிலைபெற . 
பரப்ரம ஒளிஉருவே. 


சிறுபறைப்‌ பருவம்‌ தி 


உடைத்தேழு மதசலம்‌ உவட்டேழு கயமுக 
ஒருத்தர்பின்‌ வதுபவனே 
உருத்திர பசுபதி எனத்தொழு மறையவர்‌- 
உளத்திலும்‌ உறைபவனே. 


மூடித்தலை இமையவர்‌ கெடித்தலம்‌ உரியவ 
மூழக்குக சிறுபறையே 
மூடப்பல வடியினில்‌ முளைத்தவன்‌ மழவிடை 
முழக்குக சிறுபறையே. 


(அ-ரை.) தரு - மரம்‌. இலக்கு - குறி, பழிச்சிய - 
போற்றிய. ஒளிஉருவே - சோதி வடிவே. மதசலம்‌ உவட்டு 
சாழு - மதநீர்‌ பெரு .வடிசன்த. கயமுக - யானைமூகம்‌ 
முடப்பல வடியினில்‌ முளைத்தவன்‌ -. வளைந்த. குறும்பலா ' 
அடியில்‌ தோன்றிய சிவபெருமான்‌. மழவிடை - இளற்காளை 
போன்‌ றவனே. (௬௩) 


௪௦... சிறுதேர்ப்பருவம்‌ 


வெண்தேர்‌ உருட்டி வரும்‌ வேதாளம்‌ இட்ட அடி. 
பாதாளம்‌ முட்டவிர்வும்‌ . 
வீரசக்‌ ராயுதப்‌ பகழியும்‌ புட்டிலும்‌ 
வெரிந்கோண்‌ டேருத்தலைப்ப 


மொண்டேர்‌:. கனத தால்‌அனைய நவரத்௩ 
'முடிமுக டளா விரிற்கும்‌. 
முதண்ட வேதண்ட கோதண்ட கண்டணா 
முடிஅராச்‌ சிற்காண்‌ எழி॥ 


இதாண்தேர்‌ உருட்டி.வரு சேட்டிளம்‌ பாதமது 
“ “ உப்யசக்‌ கரங்களாக 
உபறிடப்‌ பரிபூட்டி முப்புரம்‌ கனலிகூட்‌ 
-பண்ணவான்‌ தரணிவட்டத்‌ 


திண்தேர்‌ உருட்டூம்‌ஒரு சேவகன்‌ 'திருமதலை 
சிறுதேர்‌ உருட்டி அருளே 
சேந்தமிழ்‌ இலஞ்சிகர்‌ வந்தகந்‌ தசுவாமி 
சிறுதேர்‌ உருட்டி அருளே. 


த -ரை.) சிறுதேர்ப்‌ பருவம்‌ ஆவது: சிறுதேர்‌ என்னும்‌ 
கடைவண்டி: உருட்டி மகிழ்தல்‌. இலது இருபத்தொன்றாச்‌ 
. இங்களில்‌ நிகழ்வது. பாதாளம்‌ முட்ட - பாதாளம்‌ வரை. 
பகழியும்‌. புட்டிலும்‌ - அம்பும்‌ அம்பறாத்‌: அணியும்‌, வெரிந்‌ - 
முதுகு... எருத்து அலைப்ப - பிடரியை வருத்த. மூதண்ட - 
'பதையலோகம்‌. வேதண்டம்‌ - மலை: கோதண்டம்‌ வில்‌. 
கணபணா முடி. - திரண்ட முடிகள்‌. ஓண்தேர்‌ - ஒள்ளிய தேர்‌. 
பரிதிமதி - சூரிய சந்திரர்‌. உபய சக்கரங்களாக - இரண்டு 
வட்டுக்களாக.... திண்தேர்‌ - கங்க கிலமாகெ தேர்‌. சேவகன்‌ -. 
வீரன்‌. . - (௯௪) 

மன்றற்‌ கருங்குழற்‌ சேய்யவாய்‌ வேண்ணகை 
5 .. வளர்க்குங்‌ கலாபமயில்‌ போல்‌ 


மடப்பிடி நடைச்சியர்‌ கோடிப்படை எடுப்பநெடு ... 
வான்மதிக்‌ குடைகவிப்ப 


சிறு தர்ப்‌ பருவம்‌: - என்‌ 
அன்றிற்‌ கருங்கா களங்கறங்‌ காநிற்ப 
அதிர்கடல்மும்‌. முரசம்தூர்ப்ப : 


அலைப்பல கையும்தயில்‌ : சர்ர்‌ காடமானை 
அழிமதக்‌ கலுழிகொட்புக்‌ . . 


ஆன்றிற்‌ பணைத்தகுவ வுத்தடந்‌ தோள்மதன்‌ 
கோலம்‌ சமைந்துகன்னல்‌ 
கோதண்டம்‌ ஏந்திக்‌. குறும்பெறி சனற்கிளிக்‌ 
கொய்‌உளைப்‌ புரவிபூட்டும்‌ 


தன்றற்‌ றடந்தேர்‌. உருட்டும்‌ பரங்கிரிய 
“ சிறுதேர்‌ உருட்டி அருளே 
சேந்தமிழ்‌ இலஞ்சிநகர்‌ வந்தகந்‌ தசுவாமி 
சிறுதேர்‌ உருட்டி அருளே. 


(அ -ரை.). மன்றல்‌ - மணம்‌, - மடப்பிடி - இளை ஈய. பெண்‌: 
த்க்‌ வன்னியன்‌ ப - உயர்க்த. சக்திரி குடையைப்‌' 
பிடிக்க. அன்திற்கீருங்காகளம்‌. - அன்றிலரா கிய கரிய எக்காளம்‌... 
கறங்கா கிற்ப - "ஒலிக்க. அலைப்பலகை - அலையாகிய பலகை 
யும்‌. கங்குற்‌ கடாயானை - இருளாயெ மதயானை. கலுழி - 
பெருக்கு. கொட்ப.- சுழல. குன்றிம்‌ பணைத்த ஃ சிறுமலை 
போல்‌ பருத்த. குவவு - திரட்சி. கோல்‌ ஐந்து - ஐவகை மலர்‌ 
அம்பு. கன்னற்‌ கோதண்டம்‌ - கருப்பு வில்‌... பரற்கிரிய ௨ 
.இருப்பரங்குன்றி லுள்ளவனே! செய்யவாய்‌' வெண்ன்லக்‌: முரண்‌ 
தொடை. தோள்‌ பருத்திருத்தல்‌. ஆடவர்கட்குச்‌. றப்‌ 
யாகையால்‌, ““குன்றிற்‌ பணைத்த  அத்ஷுக்ல்வம் ப்‌ 23" 


கூங்குங்‌ கமஞ்சூற்‌ க்ருங்கோண்டல்‌ மஞ்சுகண்‌ 
துஞ்சும்‌ தடஞ்சாரலில்‌ 
சுழல்கின்ற பைங்கண்‌ ககரும்பொரைச்‌: சேகத்கர்வாய்க்‌ 
சூர்‌உகிர்ப்‌ போர்வேங்கையும்‌ 


தாங்குஞ்‌ சிவப்புண்ணி இ வள்ளிக்‌ குழற்படி 
சாரங்க பந்தாள்‌' ம்‌ 


'தங்களில்‌' ப்கைமை தீர்ந்‌்‌ தேர்குதுவிற்ப்‌ புன்னுண்டு . 
ச்ஞ்சரிக்‌ குந்த்ரிகட்ப்‌. 


எ திருவிலஞ்சி முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


பூங்குங்‌ குமக்குவட்‌ டடவிக்‌ கொடிச்சியர்‌ 
புனத்திதழ்‌ அமைத்ததுருமப்‌ 

. புதுவெள்ளம்‌ எறியச்‌ சேறித்தபால்‌ முத்தனார்‌ 

புலவியிற்‌ கோழு£ர்பதிபோல்‌ .: 
தேங்குதோ றம்பரவு சித்ரா நதிக்கிறைவ 
சிறுதேர்‌ உருட்டி அருளே 

சேந்தமிழ்‌ இலஞ்சிககர்‌ வந்தகந்‌ தசுவாமி 

சிறுதேர்‌ உருட்டி அருளே. 

(அ-ரை.) சங்கும்‌ - தங்கும்‌, தொங்கும்‌. கமஞ்சூற்‌ 
கருங்கொண்டல்‌ - சிறந்த சூலைக்கொண்ட சரிய மேகம்‌. 
துஞ்சும்‌ - தூங்கும்‌, செக்கர்‌ - சிவப்பு. சூர்‌ - அச்சம்‌. 
வேங்கை - புலி. குவடு - மூடி, சிகரம்‌. துருமம்‌ - குங்குமம்‌. 
சித்திரா நதிக்கு இறைவா - சிற்றாறு. என்னும்‌ சித்ரா ஈதித்‌ 
தலைவா. (௧௬௮ 


இருவிரலின்‌ நீளத்தில்‌ தன்னின்‌ ஆழத்தில்‌. 
இட்டஒரு களம்நிரைத்த்‌ 
ஈர்ம்பள்ளை யாட்டின்‌ மயிர்த்தோகை பல்லம்‌என்‌ 
' நறெண்ணுங்‌ கணக்கின்வகை போல்‌. 


ஒருபெரும்‌ களிறும்ஓர்‌ பெருக்தேரும்‌ வெம்படை 
உழவர்‌ஐ வ்ரும்கவின்மா 
ஒருகான்கும்‌ ஆகிய பதாதிமுதல்‌ மும்மடித்‌ 
தோங்குசே னாமுகமும்மேல்‌ 
மருவிடம்‌ கும்பியும்‌' கண்டமும்‌ வாகினியும்‌ 
மன்‌உயிர்‌ தனையும்‌ அப்பால்‌ 
வாய்த்தசமு கமூமனிக முங்கடந்‌ தக்ரோணி 
. மாசேனை' கெளியவிசையன்‌. ்‌ 
செகுவலித்‌ திண்தேர்‌ உருட்டும்‌ பிரான்மருக- 
சிறுதேர்‌ உருட்டி அருளே ்‌ 
சேந்தமிழ்‌ இலஞ்சிககர்‌ வந்தகந்‌ தசுவாமி 
சிறுதேர்‌ உருட்டி அருளே. 
[அ ரை) கனம்‌ - கண்டம்‌. பள்ளை ய uf 
பருத்தி வெள்ளாடு, பல்லம்‌ - ம்பு. ர பெருக்‌ ப்ட்‌ க 


'சிறுதேர்ப்பருவம்‌ ர ௭௯, 


சேனாமூகமூம்‌ ஃ "இதில்‌ கரி, பரி, தேர்‌, காலாள்‌. ஆகிம 
காத்படைகளும்‌ குதிச்சுப்பட்டுள்ளன. அனிகம்‌. - படை. 
அக்ரோணி - ௨௧௮௭0 யானையும்‌, ௮௫௮௧௦ குதிரையும்‌, ௨௪௮௭௦ 
தேரும்‌, ௧௦௯௩௫௦ காலாளும்‌ கொண்ட ஒரு. சேளைத்தொகை, 
செரு- போர்‌. பிரான்‌ - திருமால்‌. ன்‌ (௧௪) 
எண்ணேய்க்‌ குடங்கள்‌என்‌ நிறுமாந்து நீலவடம்‌ 
ஏந்திள முலைக்கடைசி மார்‌ 
எடுத்துக்‌ குடத்தோடூம்‌ அடூத்தநற வங்குரவை 
இடுசெருக்‌ கிற்கவிழ்த்த 
பண்ணைச்‌ செதும்பில்விளை யாடூங்‌ கருஞ்சிறார்‌ 
பற்றும்வாற்‌ சேங்கன்று போய்ப்‌ 
பாய்ந்திட முட்பல வடிக்குடக்‌ கனிசிதறு 
படபழச்‌ சேதகத்‌ தின்‌ 
மோண்ணைக்‌ கரும்பக டரிஞ்சுகுலை வாழையின்‌ 
. மூப்பழச்‌ சேழிழிந்‌ து ல்‌ 
மோய்‌ என்று படுசேற்றில்‌ வாய்த்தசெஞ்‌ சாலிசோர்‌ 
மூத்தைவா ரிக்குவித்‌ த 
திண்ணைக்கு வெண்ணில வெறிக்கும்‌ பிரானா 
சிறுதேர்‌ உருட்டி ௮௬ ளே 
சேந்தமிழ்‌ இலஞ்சிககர்‌ வந்தகக்‌ தசுவாமி 
சிறுதேர்‌. உருட்டி ௮ரு ளே. 

(அ-ரை.) நீலவடம்‌ - நீல மாலை. கடைசிமார்‌ - 
பள்ளியர்‌, ஈறும்‌ - கள்‌. செருக்கு - களிப்பு, பண்ணைச்‌ 
செதும்பு - வயற்சேத்றில்‌. குரவை இடு - குரவை. ஓவி 
யிடுன்‌ த. -- வரற்செங்கன்று -. வாலையுடைய ஆன்‌. கன்று; 
மூள்பல அடிக்குடக்கனி - முன்ளையுடைய பலா மரத்தின்‌ 
அடியிலுள்ள குடம்போன்‌ ற பலாப்பழம்‌. சேதகம்‌-செஞ்சேறு. 
மொண்ணை - பருத்த, கரும்பகடு -. எருமைக்‌ : கடா. 
இண்ணைக்கு - திண்ணையில்‌, (௬௮) 
இரைக்கும்‌ சுகும்பறாக்‌ குங்குமக்‌ கோடிடறி 

இபநெடுங்‌ கோட சாடி 
... இல்லக்‌ கொடிச்சியரின்‌ இதயப்‌ புனத்திதண்‌ : 
ஏற்றிப்‌ பளிக்கறையில்‌ இட்‌. 


அர திருவிலஞ்சி முருகன்‌ பிள்ளை த்‌ தமிழ்‌ 


டரைக்கும்‌. ப்ர அகன்‌ டகில்முரு. 6ருட்டி கேட்‌ 
டாவுமி மும்‌. ம்ணிவான்றி 
அண்டர்‌ அண்‌ டங்களு! அளக்கும்நெ ஜூங்கில்முத்‌ 
தரியிட்‌ டரித்துவிரவிக்‌ 


கமைமிகுக மதகலவை. தன்றுசிவ மதுகங்கை 
செண்பகக்‌ காடூபோங்‌ கு. 
கடல்கடம்‌ தருவித்‌ தடாகம்‌ 'கடந்திரு 
கரைக்குறும்‌ பேறிய மோதித்‌. 


திரைக்கும்‌ திரைப்புனற்‌ சித்ரா நதிக்கிறைவ 
சிறுதேர்‌ உருட்டிஅகுளே டல்‌ 
சேந்தமிழ்‌ இலஞ்சிககர்‌ வந்தக்‌ தசுவாமி 
சிறதேர்‌ உருட்டிஅகுளே. 


(அஃரை,) சுரும்பு - வண்டு.. கோடு - கொம்பு. "இதயம்‌ 
புனத்து - மனக்காட்டில்‌, இதண்‌ - பரண்‌, “அகில்‌ மூருடு - 
அல்‌ சட்டை, அரவு உமிழும்‌ மணி- பாம்பு உமிமுகன்று 
இரத்தினத்தை அள்ளி. மிருகம்தகலவை - கத்தரிக்‌ கலவை. 
அன்று - அர்டு்கக்‌ திரைக்கும்‌ - மடங்கும்‌. குறும்பு ௪ 
அரண்‌, ்‌ த “(௬௧ 


கம்பவள வாரணக்‌ கடல்வம்‌' திரங்கக்‌ ' 
கறங்குக்‌ திரைக்கானல்‌ வாய்க்‌ 
கரியசிறு. முட்கவிழ்‌ மடக்கிலை முடக்கேத 
கைக்காவின்‌ விழுதுபற்‌ றி . 


வம்பவிழும்‌. வேணமடல. தலைமிசை புடாந்தோடி. . 
மணற்குன்று தன்னைமூடி 
மதும்லர்ப்‌' புன்னைக்‌ கருகோ- லோயதன்‌ : 
ண்‌ வட 


கொல்லைக்‌ க்தி மல்லு பின்னிக்‌ 
“குறிஞ்சிக்‌ கவ்ம்டிம்‌ஃபோய்ச்‌ - 


சிறுதேர்ப்பருவம்‌' ஆசு 


“செம்பவள வல்லிபடர்‌ தென்குமரி வளஙாட - 
்‌. சிறுதேர்‌ உருட்டி அருளே 
சேந்தமிழ்‌: இலஞ்சி௩கர்‌ வந்தகக்‌ தசுவாமி 

சிறுதேர்‌ உருட்டி அருளே. 

(அ-ரை.) இரங்கக்கறங்கும்‌ - இரங்கும்படி. - ஒலிக்கும்‌, 
கேதகைக்கா -. சாழஞ்சோலை. மருங்கோடி ஒருங்கோடி - 
பக்கத்தில்‌ ஒருசேர ஓடி. கும்பம்‌ - குடம்‌. நுதலி - சொல்லி. 

(௧003 
மகவான்‌ மனைக்கிறைவி மகராசி பேற்றமகள்‌ 
மயில்போல்‌ இருக்கஅயல்‌ போய்‌... 
மக ஒருத்திமிகு முக€ டலக்கும& 
விளைகாவ லுக்குவரு வாள்‌ 


முகலா ளிதத்தரள முகிழ்மூர லுக்குருகி 
முனைவேல்‌ எடுத்துவரு வாய்‌ . 
முருகா மருத்துழவன்‌ மருகா திருத்தணியில்‌ 
முதல்வா ஒருத்திபுதல்‌ வா 


களா முயற்பிறையை முடிமேல்‌ முடிக்கும்எமை 
உடையான்‌ வலச்செலியிலே ்‌. 
உறைவான்‌ உரைப்பரிய ஒருதா ரகப்பிரம 
உபதேசம்‌ வைத்தகுருவே - ்‌ 
அகரா சல்த்தில்‌உயர்‌ திரிகூட வேற்பன்‌ஒரு 
ல்‌ சிறுதேர்‌ உருட்டி.அரு ளே 
சேந்தமிழ்‌ இலஞ்சிககர்‌ வந்தகந்‌ தசவாமி 
சிறுதேர்‌ உருட்டி.திரு ளே. ்‌ 


(அ -ரை.). மகவான்‌-இந்இரன்‌. மகன்‌ - தெய்வயானை. 
மகடூஉ - பெண்‌. முகடேளக்கு மலை.- வானளாவிய மலை. விளை 
சாவல்‌ - விளைகின்ற தினைப்புனத்திற்குக்‌ காவலாக. லானிதம்‌ - 
அழகு. தரள முகிழ்மூரலுக்கு. - முத்துப்போல்‌ ல்கநதம்‌ 
அன்ற பல்லின்‌ நகைக்கு, மருத்துழவன்‌ - மணம்‌ பொருந்திய 
அளப மாலையை .அணிக்த கண்ணன்‌. . உகளாமுயல்‌ - தாவாத 
முயல்‌; இது ப்ரயா்‌ வேங்கை போன்த குதிப்பு மொழி. எமை 
உடையான்‌ - எங்களை அளுதல்‌ உடையவனாகிய சிவபெருமான்‌. 


அடை திருவிலஞ்சி முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


தாரகப்பிரம உபதேசம்‌. - Co பீரணவப்பொருஸ்‌ 
உண்மை. சிகராசலம்‌ - குடுமிமலை. (௧௦௧) 
பணிகொண்ட தாரைகன்‌ மணித்தேரும்‌ அர்ச்சுனன்‌ 
பாழித்‌ தடந்தேரு மே 
பருவமும்‌ செல்வதிலை ஒருபேருஞ்‌ சேடனே 
பருஉச்சுடிகை நேற்றிமுற்றத்‌ 
தணிகோண்ட கல்லோல வரதமனோ கரமேக 
லாபார மணிநே௫ந்‌ தேர்‌ 
அன்றே நடக்குநில நின்றதை ௩கைசெய்வ 
தாழியோன்‌ மாதவன்‌ நேர்‌ 
கணிகொண்ட வையமும்‌ காண்பதிற்‌ கங்குலில்‌ 
காமன்‌ கறங்குபோற்‌ நேர்‌ 
காற்றேர்‌௮ லாதில்லை மேல்தேர்‌ உரைப்பதேன்‌ 
கவனவாம்‌ புரவியின்‌ மேல்‌ 


திணிகொண்ட சேல்வஉன்‌ தேர்‌அலா தில்லையால்‌ 
சிறுதேர்‌ உருட்டிஅரு ளே 
செந்தமிழ்‌ இலஞ்சிககர்‌ வந்தகந்‌ தசுவாமி 
சிறுதேர்‌ உருட்டிஅரு ளே. 

(அ ரை.) பாழி - வலி. பருஉச்சடிகை - பருத்த 
கொண்டை. கணி - மதிப்பு. காத்தேர்‌ - காத்றுயெ ச 
சவனவாம்புரவி - வேகத்துடன்‌ தாவுகன்ற குதிரை. (௧0௨, 
மருள்வந்த பிறவிக்‌ கடற்படிக்‌ துள்‌ ஆசை 

மகரம்‌ புடைத்த டிப்ப 
மாள்கின்ற சிற்றுயிர்க்‌ குற்றிடத்‌ துதவிசேய்‌ 
வருமாக்‌ கலமேமுகக்‌ 
தகுள்வந்த மேய்‌ அன்பர்‌ ஆர்வம்‌ தழைக்கின்ற . 
அகநேக்கு நெக்குருகினே 
னாவிமுகன்‌ நனவினுக்‌ கெதிரிட்‌ டூவட்டேறியும்‌ 
ஆனந்த மாப்பேகுக்‌ கே 


சிறுதேர்ப்பருவம்‌ னக 


பொருள்வந்த கடவுட்‌ பழம்பாடல்‌ ஏந்தும்‌ஒரு 
போன்மாளி கைக்குள்வைத்த 
புனைமணி விளக்கமே அநபூதி தந்துபர 
போகம்விளை கின்றவிளைவே 


தேருள்வந்த மணிமன்றம்‌ உடையவன்‌ சேல்வமே 

சிறுதேர்‌ உருட்டி அருளே 

செந்தமிழ்‌ இலஞ்சிககர்‌ வந்தகக்‌ தசுவாமி 
சிறுதேர்‌ உருட்டிஅர ளே. 
்‌ (அ-ரை) மருள்வந்க - மயக்கமுற்ற. படிந்து - மூழ்கி 
ஆசை மகரம்‌ - ஆசையாகிய மகரமீன்‌. ஆர்வம்‌ - அன்பு... 
நெக்கு நெக்குருகி - மிககெகிழ்ந்து உருகி. அநுபூதி - அழுந்தி 
அறிர்துணர்ந்த அறிவு. தெருள்வந்த - அறிவுற்ற, சத த்‌ 
க 


திருவிலஞ்சி முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


முற்றிற்று. 


பொருட்‌ குறிப்புக்கள்‌ 


_ [எண்‌ : 


அகத்தியர்‌... ௧௯,௨௦,௨௭, 
௩௧, ௪௦) ௪௫, ௫௭, ௪௮, 
௫௮-௬௨; ௮௪ 


அடியார்‌ : 
கொத்தடியார்‌ ௫௯, ௭&௯ 
நட அத்தம்‌ இரட்டைக்‌: 
தட்டம்‌ குதட்டி அக 
. சியல்‌ சதியேல்‌ ' ௭௪ 
சிலம்பு. சிலம்ப இ. 


ததும்பத்‌ ததும்ப ௮௫, எடு 
்‌. தம்மின்சள்‌ தம்மின்கள்‌ ௬௪ 
திமீரத்‌ இமிர ௪ 
புலரப்‌ புலர . 

- அணி, தொடை, வர்ணனை 
முதலிய : உருவக அணி ௩௮ 


செந்நெற்‌ பயிர்‌ 
வர்ணனை க 
முரண்தொடை. கடு 
அரசர்‌ : 
உக்கிர பாண்டியன்‌ கள 
பாண்டவர்‌ [ அர 
பாண்டியர்‌ (மீனக்‌ 
கொடி) ௧.௭ 
மாவலி , 
விசயன்‌ ௧௬௭, ௧0௨ 
அருணகிரிநாதர்‌ ௧௯ 
ஆதிசேடன்‌ ௧௨, ௧0௨ 
ஆறதுகள்‌-தீர்த்தங்கள்‌ ; 
கங்கை. ௧௫, ௫௧௨,௧௧ 
கன்னித்‌ தறை சட்‌ 
காஞ்சி உட 
காவிரி அக்‌ 
க்‌ ஈதி ௯௬௦,௧௬, ௬௧ 
அிற்றாறு உ 


T 


: ௭௨... 


ட ௪ 


செய்யுள்‌ எண்‌] 


தேனருவி எக 
பாபநாசம்‌ ௨௭ 
-பேோருகை (காம்‌ர 
- பரணி): உள்‌, ௪. 
இந்திரன்‌ ௧௪, கக, ௪௨ 
.  குலிச தாரணன்‌ கூ 
குலிச பதி ௨௧ 
மகவான்‌ கை 
வச்சிரக்கைப்‌ பார்த்திபன்‌. ௪ 
இலக்குமி, டச்சு 
- ஒப்புமைப்‌ பகுதி: 


(1) “தண்டையும்‌ காலும்‌ 
ஆழூய பெருமாள்‌?* 
உத்‌ . கக 
ஒப்பு ள்‌ 
“ஜிவந்தகாலும்‌ தண்டையும்‌ 
அழகிய பெருமானே”' . 
திருப்புகழ்‌ ௧௦௭ 
(2) “உத்தரிகம்‌ போலப்‌... 
தடங்கிரி அருவி”? ௪௦ 
ப்‌ 
பகிறுகிலின்‌ அடங்க?” 
திருமுருகா திறுப்படை 
(3, ““மநீதி...அறியா...மரம்‌'்‌ . 
எக 
ட்‌ 
“'மந்தியும்‌ அறியா 
மதம்பயில்‌ அடுக்கம்‌”? 


திருமுருகாற்றுப்படை 
(4) ஒருவரைப்‌ பங்கில்‌ 
உடையவள்‌" - ௨ 
ஒப்பு - 
“ஒருவரைப்‌ பங்கில்‌ 
உடையாள்‌"? 


கந்தரலங்காரம்‌ ௧௧ 


பொருட்‌ குறிப்புக்கள்‌ 


கங்கை (தேவி) . வ, எட 
கணபதி... .௨,க௨, ௪௪, ௪௮) 
்‌ இன; ௭௫௮, க௬்கூ 
ஒரு கொம்பு .௪ 
சூழி முகத்தன்‌. ௧௪ 
பாரதம்‌ எழுதினது ௪ 
கலைமகள்‌ : 
கல்வி இறைமை தரும்‌ 
இறைவி ர 
வெண்டாமறரத்‌ தேவி. ௯ 


களி 


௩௨ 
*த்தமாதர்கள்‌ : 

. வாகனங்கள்‌ ௮ 
சந்திரன்‌ ம்‌ 


தாமரை, அமுதம்‌, இண்டை, 
கண்ணாடி, சக்ரவாகப்புள்‌, 


பாற்கிண்ணம்‌ : ..இவைக 
ளுக்கு உவமிக்கப்பட்டது 
௬௪ 
அம்பந்தர்‌ 5. 
(பச மத படலக்‌ 
. இனகரன்‌) கக 
(உருத்திர பசுபதி நாயனார்‌ 
போழ்றினது) ௬௧. 
சிவபிரான்‌. 
இருவர்க்‌ கரியர்‌ ௧௯ 
கங்கையைச்‌ சூடுதல்‌ ௪௭ 
காளி நாண ௩டம்‌ ௧௨ 
குறும்பலா அடியீல்‌ 
மூளைத்தவர்‌ ௯௬௩ 


சிவபிரான்‌ கன்னியர்பால்‌ 
இரத்தல்‌, குறும்பு ௪௪,௧ 

சூலப்படை கள, ௧௦ 

திங்கட்சடையினர்‌. ௧0௦, எடு 

திரிபுரம்‌ எரித்தபோது 
அமைத்த தேர்‌ 


வர்ணனை ௬௫ 
கடராஜர்‌ க௨டகூ௯ 
கடன வாணனை ௩௩ 


கந்தி முழவு வாசித்தல்‌ உ௩ 


அடு 
படைப்பவர்‌ தொகுதுகள்‌ 
படைப்பவன்‌ ௬௯, 


பரவை.மனைய்கும்‌ தாது ௨. 
பலி. தேர்தல்‌ 


கள 
பவளச்‌ சடைக்காடு ... ௧௨ 
பவளச்‌ சடையர்‌ ௧௯ 
பாண்டரங்கர்‌ கன 
பிறைசூடி ௧௫, ௩௮ 
புலியதள்‌ ஆணை. உ 
மத்த ச 
முக்கட்கனி ௪௯ 
யானைஉறி கக 
ரத்த சபை (இருவாலங்‌ 
காடு) ௧௦௧. 
விடைக்கொடி ௬௨. 
ஆரியன்‌ ௧௦௨ 
சேவற்கொடி ௭,௮௫௧. 
சொல்லழகு ₹ 
சிலம்பு சிலம்பச்‌ வா அக 
இங்கம்‌ 
செல்லும்‌ செல்லும்‌ ள்‌ 
மாசூர்‌ மாசூர்‌ ௩௦- 
(மான்‌) கண்ணிக்கோர்‌ 
கண்ணி வைத்து ஆ 
தமிழ்‌ : 
தெய்வத்‌ தமிழ்‌ ௪௪ 
தேமேவு தமிழ்‌ க 
மலயாசலச்‌. செச்சமிம்‌ கட 
முத்தமிழ்‌ டக 
தலங்கள்‌ ; : 
ஆறு பட்‌ வீடு ௩௧௯ 
ஆறுமுக நகர்‌ க 
இலஞ்ச 
அகத்தியர்‌ பரஜீனது ௧௧, 
௪0 
சண்பக வனம்‌ ௯; 
௪௭ 
சுப்ரமண்ய்புரம்‌ ஆக 


தமிழ்‌இலஞ்‌சசெதீதமி % 


ண்‌ 
இலஞ்ச, முத்தமிழ்‌ 


இலஞ்சி) ௧,௨௧௩, ௨. 
இக, ௨, ஓக, 
௬௪-௧0. 
பதிக்கெலாம்‌ பழைய 

பதி. ௮௯ 

குற்றாலம்‌ [தரிக்டாசலம்‌ J): 
சபை-சித்ர சபை: - ஏ௮ 
தலம்‌-த்ரிகூடாசலம்‌ . ௧, 
௯, ௧௩௪௫, ௪௯, ௫0, இக, 
௪௮, ௧௦௪ 
: பூலோக கயிலாயம்‌ ௧௪௫ 
மலைகளில்‌ உயர்ந்த து ௧0௧ 
முக்குடுமிக்கரி. ௬௦, ௬௨ 

்‌ தேவி- குழல்‌ வாப்மொழி 


தேவசேனை 


தேவர்கள்‌, இரகங்கள்‌, 


திருவிலஞ்சி முருகன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌. 


உர்தித்தாமரை கக்‌ 
உலகங்களைப்பூத்துக்‌ ்‌ 

காத்தல்‌ க 
கண்ணன்‌ க 
கண்ணன்‌ குறும்பு க: 


கானிங்கன்மீது நடம்‌ ௬௦ 


சக்ராயுதன்‌ க,கள்‌ 
இருக்கரத்திற்‌ சங்கு க 
தளவுமாலை க்‌, ௧௦௧ 
துழாய்‌ மவுலி க 


பார்த்தனுக்குச்‌ சாரதி ௬௪ 
மசவலிபால்‌ இரர்தது ௪௪ 
உ, ௧௦, ௪, 
௫௮, ௧௦௧ 


மங்கை ௨, க, ௪௭, ணி த 
௫௭, ௭௫, ௧௧, ௬௨ 4 
ம்‌ அசுவினி தேவர்‌]. 

மரம்‌குதும்பலா ௨, (பரிமுகல்‌ கடவுளர்‌) ௧௦ 
ஒன்று காறுடல்‌ . கூ௯ ரல்‌ ட ல்‌ 
கூடல்‌ ்‌ கள : ்‌ டப்‌ 
“செந்தில்‌ உ; ௧௧, ௨௦ இக்க ப ல ர்ு 2 அல ள்‌ 

்‌ ௩௯ 
2 ந்‌ ட்‌ 
அடத எனன ல்‌ மன்‌ தடக்‌ 
இரு ஏரகம்‌ ட மன்மதனுடைய சேனை, 
இருத்தணி ௧௦௧ குடை, எக்காளம்‌, முரசு, 
இ புரவி, யானை, தேர்‌, 

ப கட்கம்‌; கதறக்‌ லிய சின்னங்கள்‌ ௨௯ 
இருப்போரும்‌ ௩௦ மூதி ழ்‌ 
இருமலை-பானலங்கிரி ௯௮ ப்பத்‌ ட்டர்‌ கட 
தென்காசி ஓக முப்பத்து முக்கோடி ர 

“4 5 
phi ட ( பற தேவர்களுக்குத்‌ 
, வேளூர்‌ க்கே ய நன்‌ றல்‌ தனன 
திருமால்‌ ௪௪, கக, ௬௦ வருணன்‌ ர்க 
அர்வணை க்‌ வாயு ப்‌ 
ஆலிலையிற்‌ பள்ளி ௨௪ தெொகைவகைய : 
இடைச்சியரின்‌ துகில்‌ 2 - அசுவினியர்‌ உத்து 
கவர்ந்தது அக்‌. த இ்னுத்டகா ன்‌ 
- இக்திரற்கு (அரசு) ரத - 
உதவியது முத்தமிழ்‌ ஓக, ௮௬ 


க முப்பழம்‌ கி 


பொருட்‌ குறிப்புக்கள்‌: 


ஆட மறைகான்கு ௨௮. 
ஙி... ஐக்‌ அஇயல்‌ டசி 
7- எழுபுவி ௬௨ 

ஏழிசை ௬௭ 


இ - வசுக்கள்‌ எண்மர்‌ ௧௦ 


9. ஈவமணி ரத்னம்‌ ௪க, 
௬௧, ௬௪ 
11- உருத்திரர்‌. 
பதினொருவர்‌. ௧௦ 
42 - சூரியர்‌ பன்னிருவர்‌ ௧0, 
a கடு, ௫௯ 
பன்னிரு குரவர்‌ ௮௪ 
18 - பெரும்பண்‌ ௬௭ 
8 - தேவர்‌ வகை மும்‌... 
்‌... புத்து மூவர்‌ ௪௦ 
க்கி. பாவாணர்‌ ௨௦ 
3 - வன்னங்கள்‌ i 
. (எழுத்துக்கள்‌) ௨௮ 
96 - பிரபந்தங்கள்‌ ௮௪ 


99 கோடி -மூப்பத்து 
மூக்கோடி தேவர்‌ '-௧௦ 


ஆகைவகை 
க (முருகர்‌ அணி என்னும்‌ 
தலைப்பும்‌ பார்க்க ) 
கட்கம்‌ (மாணிக்கக்‌ 
கடகம்‌) இச 

காப்பு கக 
காறை இக 
குலை இட 
கொந்தள ஓலை கக 
சதங்கை ௫௨, இக. 
சிலம்‌, இக, ௩ 
சட்டி (வயிரச்சுட்டி) கே 
தொடி ௨ 
முத்துமாலிகை இக 
வங்க. இக 
வடம்‌ ௫௨ 

காடுகள்‌ : 
தமிழ்த்தென்புவி ௪௮ 
தமிழ்காடு- ௨௬ 


்‌ தூலாசிரீயரைக்‌ குதிப்பன : 


பழமொழிகளும்‌, வழக்கச்‌. 


தென்‌ ஆர்ய நன்னாடு 
ல ௧௫, ௩௯, ௮௯ 
தென்குமரி வளஈசடு. .௧௦௦ 


அஞ்செழுத்துபதேசம்‌ 
பெற்றது ஓ 
அடியவர்‌ கூட்டத்தில்‌ 
வைக்கப்பட்டது க 
ஆட்கொண்டருளப்‌ 
பெத்றது 
௪௯, ௫௫, இ௪,, ௫௯ 
முருகன்‌ தமது இரு. 
கண்மணி என்றது 
்‌ ௧௫,௦ 
முருகன்‌ தமது சாவர்யிஜ்‌ 
ஓவாத மீகாமன்‌ கக 
முருகன்‌ தமது பேறு ௨௦ 
முருகன்‌ தமது மனத்தில்‌ 


அருட்கதிரைப்‌' 

பரப்பியது க்க 
முருகன்‌ தமது மனத்திற்‌, . 

கோயி கொண்ட ல ௨ 
முருகன்‌ திருவடி தமது. ்‌ 

தலையிற்‌ சுடப்‌ - 

பெற்றது ்‌ ௬௦ 

வினை தீரப்பெற்றது 


௩௮ 


சொத்களும்‌: 
“காலால்‌ அமைத்த பணி 

எல்லாம்‌ கையாற்‌. 

செய்யக்‌ கடவோம்‌ 


யாம்‌' ௮0 
“நச்சு மரந்தான்‌ ஆனாலும்‌ 
கட்ட மரங்காண்‌. -..எ௪ 


“வைச்சுமர ம்‌ தண்ணீர்‌ 
வார்த்து வளர்ப்போர்‌. 
குறைச்சகினைப்பாரோ'எள 


பாடல்‌ வீசேடங்கள்‌ : 


முழக்கம்‌, முழக்கம்‌. என 


வரும்‌ பாட்டு அ. 


அன 


வருக, வருக எனவரும்‌ 
ப்ரட்டு 
பார்வதி, ௫, ௧௧, ௩௨, ௫௨, 
எக்‌, அட ௧௯௦, ௯௧, ௧0௧ 
கும்ராலத்‌ அத்‌ தேவி - 
குழல்வாய்‌ மொழி 
கிடாதகைப்‌ பிராட்டி - 
பாண்டி யன்புதல்வி கள 
பார்வதியின்‌ 'தாய்‌ - 


இள 


ஐ 


மேனை கக 
மூவரை ம்கவ்ரய்‌ 

வளர்த்தது ௩ 

கிரழன்‌ : : 

அயன்‌ .ச௪ 
அன்னவாகனம்பெற்‌ 2௫௪ 
செந்தாமரையில்‌ 

இருப்பது ௬ 
புண்டரிகன்‌ 


மயில்‌ : எ, உள, ௧:௧௪, ௫௭,௯௮ 


மரம்‌; மலர்‌, பழம்‌. 


அகலில்‌ - காப்பு” 
ஆம்பல்‌ எக 
இலஞ்சி (மகிழமரம்‌) த 
சாப்பு. ம 

எலுஙிச்சங்க்னி ௨௨௩ 
கதலி (வாழை) ௧0௦ 
கமுகு லம, ௨௫ 
கரும்பு 

௨௫ சல ௪, ல்க, ௮௧ 
கழுநீர்‌. ௨௩ 
கற்கும்‌ உச, ட்ட 
காந்தள்‌: டம்‌, ட] 
காவி: க; ௨௮ 
குமுதம்‌: ௫௮ 
குச்வு i ௪௦ 
குருக்து்‌ ௧௦௦ 
கூவீனை ௪6, இக ௮௧ 
கொவ்ன்வ்‌ டு 


திருவிலஞ்சி முருகன்‌ பிள்ளை த்தமிழ்‌ 


கொன்றை கக. 
சண்பகம்‌ லட்சக்‌ 
சம்பிரம்‌ 
[8 எலுமிச்சை) சன; ௨௩ 
செர்தாமரை ௨௯, கூடு: 
தாமரை “௪௫,௪௮௯. 
"தெங்கு ௫௦ 
ப்லா உக; ௪௩. 
மூட்‌ பலா: கண 
மூட்பிபலா ௯௩ 
“புன்னை ௧௫, ௪0௦ 
மந்தாரை ' ௧௮. 
“மல்லிகை ௧௫: 
மர்‌ ௧) ௨௨ 
oi கண 
முல்லை ௪௫; ௨௯ 
மூங்கில்‌ ௬௯. 


வாழை . க உக ௪௬, ௬௮ 
மலைகள்‌ ௨. 


அத்தீன்‌ கறி: ௯௨. 
உதயகிரி ௬௨ 
கர்தமாதன இர்‌: கக அட 
க பிலைமல்‌ . 


£௪௭௨௧௨, ௮௦ 


சக்கரவாள மலை ௮௮ 
சநீதனாசலம்‌ ௮ 
பொதிகை ௭ 
மக்தரமலை . கக 
மாலமாசலம்‌ கட 
-மீல்ிய்மான விஷயங்கள்‌ 
'கெல்மூத்து ௯௮ 
'படையீன்‌ கணக்கு 
அக்குரோணி 
... முதலிய கன 
முத்துப்‌ பிறக்கும்‌ 
இடங்கள்‌ ௪வ்‌, “௫, 
ட... சுக்கு 
மூங்கில்‌ முத்தும்‌ ௬௯... 


பொருட்‌ குறிப்புக்கள்‌ 


மூருகர்‌ : 
அகத்தியர்க்கு இலக்கண 
இலக்கியம்‌ உபதேசித்‌ 


திற: ்‌ ௬௧ 
அழகர்‌ க்க 
"அறுவர்‌ மூலை உண்டது ௭௦ 
* இர்திரனுக்கு 
ஆரசளித்தது ஓ 
இலக்குமி மருமகன்‌ : ௧௫ 
உமைமுலைப்பால்‌ 
உண்டது ௪௨, எ௫ 
ஐர்தாரன்‌ ௧௯ 
இகாரன்‌ கக 
கங்கைத்தாயின்‌ 
பர்லுண்டது எ 
_ கணபதிமீது அன்பு உ 


கணபதியின்‌ தம்பி 
எ,கள, ௬௩௨ 
கார்த்திகை மாதரின்‌ 
பாலுண்டது 
த ௪; ௨௪,௭0, ௭௫ 
கிரவுஞ்சத்தை அட்டது ௨௦ 
குதிஞ்சிச்‌ இழவன்‌ இ 
சங்கத்தாரின்‌ கலகத்‌ 
தைத்‌ தீர்த்தது . ௩௦ 
சரவணப்பள்ளி ௨௪ 
சிக்கமுகாசரனை அட்டது ட 
சிவனை போற்றின தும்‌ 
சிவனுக்கு உபதேச 
மூம்‌ ௬௯௯௬, ௧0௧ 
சூரனை அட்டது ௩௦, ௬௬ 
தமிழ்நாடு உடையவர்‌ ௨௯ 
திருமால்‌ மருகன்‌ 
கள க.க, ௯௨, ௧௦௪ 


இருவடியின்‌ சிறப்பு ட 


ேவசேனாபதி 

தேவசேனை இருக்க ௫௯ 
வள்ளிக்கு. உருகி 
னது ௧௦௧ 


இருவில. பி. தன? 


ன்ன 
படைப்புத்தெர்ழிலை த 
மேற்கொண்டது கக 
பாண்டியரின்‌ 
குலதெய்வம்‌ உள 


பாது, அன்னம்‌, பாரி 

்‌ சாதம்‌, இவைகளுக்கு. 
ஓப்பிடப்பட்டது இக 

பாரிசர்தம்‌, காமதேனு 


பதுமக௰ தி, சிர்தாமணி 
இவைகளுக்கு ஒப்‌ 
பிடட்பட்ட்து ௬௦ 
பிரமனைக்‌ குட்டியது த ௬௪ 
மன்மதனுடைய ்‌ 
- மைத்துனன்‌ ட்டு 
மீகாமனுக்கு ஒப்பிடப்‌ ,.. ந்‌ 
பட்டது 4௩ 
வள்ளிக்கு மாலை ட 
யிட்டது கள 
ட வள்ளியின்‌ புனத்தில்‌. 
பயின்றது “eo 
வீத்றிருக்கும்‌ இடம்‌, 
த்தும்‌ 
. இடம்‌ கி உன 
முருகர்‌ அணி, அலங்காரம்‌ : 
அங்கதம்‌ ௫௨ 
அரை ஞாண்‌ எ 
அரை வடம்‌ ௪௨ 
ஆரம்‌ க 
கடகம்‌ ௩௨ 
குழை ௨,௫௭, ௪௨ 
௫௪, ௬௬ 
சதங்கை ௫௨, கூ 
சிலம்பு ௫௩, ௬௨, ௮௨௩ 


தொடி ௫௨, ௫௭, ௧௨, 
௮௪ 
அதத்சுட்டி. கக 
மேகலை ௪௨ 
வர்ணனை; அலங்காரம்‌ ௪௯௪ 
. இட 


௯0. 
முருகர்‌ மாலை: 
.தடம்பு ௧, ௩, ௪௪, ௪௨,௫ 
குசவு 1 டு 
ேதவசேனை இட்ட 
பாரிசாத மாலை ௬௪ 


வள்ளி இட்ட குராமாலை ௬௬ 
வள்ளி ௨, ௬, க௬, ௧௬, ௨௦, 
"௨௭, ௧௧, ௪௫, ௪௮, ௬௧, 

௬௨, ௬௩ 

தனவர்ண கை எள 
யானைக்கு அஞ்சி 

முருகனைத்‌ தழுவி 
யது ௪௮, இ௮ 
வேடர்‌ குலப்பாவை கள 
வேல்‌ : 

அல்ங்கற்‌ குடுமி 
்‌ “இலங்கலைவேல்‌ . ௨௨ 
. அன்‌ இலைய வேல்‌ த்‌ 

கட்டாரி வேல்‌ 

குடுமிச்‌ சுடரீவேல்‌ 9௨-9௪ 


சன்வேம்‌ '்‌ ௭௧-௭௭, 
௭௯-௮௨ 
செவ்வேல்‌ ஓ 
- மூனைவேல்‌ ௧0௧ 


திருவிலஞ்சி மூருகன்‌ பிள்ளை த்தமிழ்‌' 


வடிவேல்‌ எல 
ஜீவ ராசிகள்‌ : 3 
அன்றில்‌ ௩௦, ௬௫ 
அன்னம்‌ சட, ௨௩, ௫௬௯ 
- கடுவன்‌ டா @e 
கிளி (இ௫, ௬௫ 
குதிரை ௧.௫, ௩௪, ௬௭ 
௬௧௯, ௧0௨ 
குயில்‌ ௨௬ 
குரங்கு ௦, ௭௫ 
சுல்ரவாகப்புள்‌ ௧௪௪ 
சிங்கம்‌ ௨௯, ௫௯, இ 
அக, ௮௮ 
பாம்பு கூ 
மந்தி “எக 
மயில்‌ ௧௯, ௬, ௧௦௪ 
மான்‌ ்‌ ௬௭௬ 
யானை | ௧௧,௧௪; ௫௯, 
௫, ௬௯ 
வண்டு . ௩௫, ௪௨, ௮8,௧௯ 
வாகா ட “௨௯ 
வேங்கை ௬௯ 


செய்யுள்‌ முதற்குறிப்பு அகரவரிசை 


[எண்‌ : 


அகத்தினில்‌ நினைப்பவர்‌. 
அடிமை வழிக்கோர்‌. 
அமிர்வசன மாயப்‌ 
அப்பன்‌ வருக 

அம்ளிக்‌ கலவிக்‌ . 
அம்பொற்‌ சிறுவீட்‌ 


அரவின்முக மண்டலமும்‌ . 


அலம்போந்து பலபிறவி 
அழகு குறவர்தம்‌ 
அதல்பாய்க்‌ திட்ட 
-ஆரச்க்குங்‌ சனகத்‌ 
ஆனனம்‌ விளங்கிய 
-இடைச்சியர்‌ புனை துகில்‌ 
இதம்‌உறும்‌ ஐம்பத்‌ 
.இதயமணி முத்தம்‌ 
- இர்திரன்‌ அங்கி : 
.இக்திரன்‌ பாவைபெறும்‌ 
இருவிக்‌ குடுமித்‌ 
_இருவிரவின்‌ நீளத்தில்‌ 
இரைக்கும்‌ சுரும்பறாக்‌ 
உரவு கிடந்த 
உருவப்‌ பிடிசிகர்‌ 
ஏண்‌ இரண்‌ டேக்துகலை 
எண்ணெய்க்‌ குடங்கள்‌ 
எக்தை இடப்பால்‌ 
என்பார்ப்‌ பதித்தாய்‌ 
ஏறுது உச்சியில்‌ 
இத்தசிவ பத்தர்பரி 
இசாயிரங்கோட்‌ 
கங்கா நதிக்குகிகர்‌ 
கங்கைத்‌ திருத்தாய்‌ 
கடசஃதி கொட்டுகைத்‌ 
கடவுட்‌ புலம்போய்க்‌ 
அடவுட்‌ போருகைக்‌ 
கண்டாய்‌ இல்லைப்‌ 


௩௬ 
௪ 


பக்க எண்‌] 


கந்தர முழக்கமும்‌ 
கம்பவள வாரணக்‌ 
கழிபிறப்பும்‌ தொலைய 
கழை சுழிக்கும்‌ 

கள்ளத்‌ தடங்கண்‌ 
கன்னலங்‌ காடுதன்‌... 
கும்பச்‌ குறுமுனி . 
குலைக்கார்தள்‌ அங்கைக்‌ 
குறுமுய லகன்பிடித்‌ ' 
கைத்தலை வைத்த 
கைப்பவள மாணிக்கச்‌ : 
கொச்சைப்‌ புனத்தில்‌ 
கோடகப்‌ படஎழும்‌ 
சத்தம்‌ இருக்க 

சாவதும்‌ திரியப்‌ 

சிங்கம்‌ முழங்குர்‌ 
செம்மச்‌ சிவந்த 
செங்கையில்‌ இலங்கிய 
செம்புவழி இட்டனைய 
தடம்வைக்‌ தடர்ச்தேறு 
தார்‌ஆடு எண்கிணிச்‌ 
திணிகொண்ட மூதண்ட 
தூங்குங்‌ கமஞ்சூம்‌ 
தென்னர்‌ இலஞ்சிப்‌ 


தேர்‌ துணர்‌ அலங்கல்‌ முடி 


தேமேவு தமிழும்‌ 

தேனும்‌ துவர்த்திடச்‌ 
நங்கள்கெர்ண்‌ மூவிரு 
கச்சு மரம்தான்‌ 

நாடகப்‌ புரவிப்‌ 

தெழோ வரிவண்‌ : 
பட்டபுனல்‌ நித்திலம்‌ 
பணிகொண்ட தாரைகள்‌ 
பருவரைப்‌ படர்சினைப்‌ 


பாமிழற்றும்‌ பாணர்‌ எனம்‌ ௧௦ 


௯௨ 


புறம்சுத்‌ நியதெண்‌ 
பைஏச்‌ இயபன்‌ 
பொருமல்‌ அறி விக்கும்‌ 
பொலங்கற்‌ பகத்தின்‌. 
பொன்னில்‌ சிறந்திட்ட 
நகவான்‌ மனைக்கிறைவி 
மருக்காத்‌ புன்னைக்‌ 
மருள்வந்த பிறுவிக்‌ 
ம்றக்தலை மயங்கர 
மன்றற்‌ கருங்குழற்‌ 
ம்ன்றுதொ மாடல்‌ 
நாதனை ஊடே i 
ககில்‌ஒன்று பாற்கடல்‌ 
மூடக்குள்‌ கருங்றைக்ச்‌ 


முத்தமிழ்‌ ஒருத்தனுக்‌ . ” 


முந்திப்‌ பிறந்த 
முறுகிக்‌ கீதிர்க்கும்‌ 


திருவிலஞ்சி முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


முப்பாண்ட கூடலின்‌ * 
மேவு துங்க 


" மப்‌ பிராட்டித்ரு 
. வங்கக்‌ கடலும்‌ 
"வசப்பட்‌ டவர்‌ எண்‌ 


கக 
௫௪. 
௧௨. 
உ - 
ன 


வலம்புரிகொள்‌ வீதியினும்‌ இ: 


வல்‌ஏறு பூண்முலைல்‌ 
வார்க்குன்‌ றிரண்டு 
வாழி மடற்பாளை 
வானோங்கு முப்புடைப்‌ 


௪௨ 


வீத்துமுளை ஊவத்துவேண்‌. ௩ ௩௧. 


வீட்‌ கரிய 


வீண்பொறை வ ்க்ண்ிக்‌ ௧௨ 


வீரம்‌ டெர்தவாட்‌ 
வேங்கடாங்‌ கரடக்‌ 


வெங்கண்‌ சிவந்துடல்‌ ர 


௫: 
- 
எக. 


வெண்தேர்‌ உருட்டிவரும்‌ ௭௨ 


